சங்க இலக்கியத்தில்‌ 
சமுதாயக்‌ காட்சிகள்‌ 


ப. ஜீவானந்தம்‌ . 


பை 


ANE 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ லிட்‌., 
6, நல்லதம்பி செட்டித்‌ தெரு, 
சென்னை-600 002. 


ES ப்ட்‌ ப ௯ தட ப, அ உ க ட 
ES த்‌ Kt 5 ¢ 
1 


முதல்‌ பதிப்பு: மே, 1973 
இரண்டாம்‌ பதிப்பு: டிசம்பர்‌, 1976 


ச 
விலை: ரூ.1 0 


ந. 
(௬ 


[062779 


பதிப்புரை 


சங்க கால புலவர்கள்‌ இயற்றிய பாடல்கள்‌ 
சிலவற்றை தேர்ந்தெடுத்து அக்கால சமுதாய 
நோக்கு இப்புலவர்களிடம்‌ எவ்வாறு காணப்பட்டது 
என்பதனை சுவைத்துக்‌ காட்டியும்‌, அவர்கள்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டிய சமுதாயக்‌ காட்சியினையும்‌ 
தோழர்‌ ஜீவா கருத்துச்‌ செறிவுடன்‌ இந்‌ நூலில்‌ 
சித்தரித்துள்ளார்‌. 


பசியும்‌, நீங்காத பிணியும்‌, வெளிப்பகையும்‌, 
இன்ன பிற தீங்குகளும்‌ ஒழிய வேண்டும்‌ என்று 
வலியுறுத்திக்‌ கூறும்‌ “நாடு என்னும்‌ குறள்‌ அதி 
காரத்தையும்‌ இதில்‌ ஆராய்ச்சி செய்துள்ளார்‌ 
ஜீவா. 


சங்க இலக்கியத்தில்‌ சமுதாயக்‌ காட்சிகள்‌” 
எனும்‌ இச்சிறு நூல்‌, சங்க கால புலவர்களின்‌ 
சமுதாய நோக்கினை அறிவதற்கு நல்வாய்ப்பினைத்‌ 
தருகிறது. i 


பதிப்பகத்தார்‌ 


பொருளடக்கம்‌ 


சமுதாயக்‌ காட்௪...-1 
தொல்காப்பியர்‌ 
சமுதாயக்‌ காட்‌ 2 
பிசிராந்தையார்‌ 
சமுதாயக்‌ காட்‌ சி-—.3 
இளம்பெருவழுது 
சமுதாயக்‌ காட்‌ 4 
நக்கரர்‌ 
சமுதாயக்‌ காட்‌ சி--5 
சோழன்‌ நல்லுருத்திரன்‌ 
சமுதாயக்‌ காட்‌ சி-— 6 
கோப்பெருஞ்சோழன்‌ 
சமுதாயக்‌ காட்‌ ௭-7 
கணியன்‌ பூங்குன்றனார்‌ 
சமுதாயக்‌ காட்சி 8 
மதுரை ஆசிரியர்‌ நல்லந்துவனார்‌ 
சமுதாயக்‌ காட்‌ 9 
காப்பியாற்றுக்‌ காப்பியனார்‌ 
சமுதாயக்‌ காட்‌ச-—10 
பக்குடுக்கை நன்கணியார்‌ 


பமிழ்‌ அமிழ்தம்‌-—குறுந்தொகைக்‌ காட்சி 


குமிழ்‌ இலக்கியத்தில்‌ கருத்துப்‌ புரட்சி 


தாட்டாளி பற்றி தமிழ்‌ இலக்கியப்‌ பார்வை 


வள்ளுவர்‌ நாடு எது? 


பக்கம்‌ 


சமுதாயக்‌ காட்சி- 1 


படம்‌ பிடித்தவர்‌: 
தொல்காப்பியர்‌ 


வானத்தில்‌ கழுகு தன்னேரின்றிப்‌ பறப்பது 
போன்று சிந்தனை சிறகடித்துப்‌ பறந்தது. பருந்துப்‌ 
பார்வை வெட்கித்‌ தலைகுனிய, நுண்மாண்‌ நுழை 
புலத்தோடு சர்வாம்சப்‌ பார்வை சமுதாயச்‌ சூழ்‌ 
நிலையை ஊடுருவிப்‌ பாய்ந்தது. 


அவன்‌ மேதை. இலக்கியங்களை யெல்லாம்‌ 
கண்டு இலக்கணத்தைப்‌ பேராற்றலுடன்‌ படைக்க 
வல்ல மாமேகை. வாழ்க்கை இலக்கியத்தை- மனித 
குலத்தின்‌ வாழ்க்கை இலக்கியக்தை--ஈடு இணை 
யற்ற விதத்தில்‌ துருவி அராயவல்ல மேக. 

ஆயிரம்‌ ஆயிரம்‌ அண்டைய அனுபவ வளம்‌ 
கொழித்தத்‌ தமிழ்‌ சமுதாயம்‌ பெற்றெடுத்த 
சான்றோன்‌ அவன்‌. 

கல்வி, சிந்தனை, அனுபவம்‌ ஆகியவற்றில்‌ 
அவனது மரபு செமுமையும்‌ கொமுமையம்‌ மிக்கது; 
அவனும்‌ செழுமையும்‌, கொழுமையும்‌ மிக்கவன்‌. 

இத்தகைய பெரியோன்‌ தனது சூழ்ட்லையைத்‌ 
துருவி ஆராய்ந்தான்‌. 

தமிழறிஞர்‌ யாவரும்‌ இறைஞ்சி வணங்கும்‌ 
அந்த மதிநலமிக்க தமிழ்‌ வல்லான்‌, தான்‌ கண்டு 


Fg 9 


| 


கெளிந்த எண்ணற்ற சமுதாயக்‌ காட்சிகளை நமக்கு 
அருமையருமையாகப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டு. 
கிறான்‌. அந்தக்‌ காட்சிகளில்‌ ““உள்ளியதெல்லாம்‌ 
உயர்வுள்ளும்‌””? மனிதனின்‌ சிந்தனைச்‌ சிகரத்தைத்‌. 
தொடும்‌ காட்சியைக்‌ காட்டுகிறான்‌ : | 


தலைவனும்‌ தலைவியும்‌ இல்லறத்தில்‌ இணைந்தார்‌ 
கள்‌; தேனும்‌ பாலும்‌ கலந்த வாழ்வில்‌ இன்பக்‌ : 
கடலாடினார்கள்‌; ஒரு விநாடியில்‌ ஒரு யுகத்தைச்‌ 
சுவைத்தார்கள்‌; இருவருந்தான்‌ உலகமென வாழ்ந்‌ 
தார்கள்‌. கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து. 
உற்றறியும்‌ ஐம்புலனும்‌ ஒண்டொ டியும்‌ திண்டோள 


னும்‌ மாறிமாறிக்‌ கண்டார்கள்‌. 
அடுத்த படி ஏறினார்கள்‌. 


குழலையும்‌, யாழையும்‌ கசந்து போகும்படிச்‌ 
செய்த மழலைச்சொல்‌ செவிமடுத்துப்‌ பரவசமடைந்‌ 
தார்கள்‌. இந்தத்‌ தாயும்‌ தந்தையும்‌ மக்கள்‌ மெய்‌ 
தீண்டி உடலின்பத்தையும்‌ மற்று அவர்‌ சொற்‌ 
கேட்டு செவியின்பத்தையும்‌ வாழ்வு நிறைய நுகர்ந்‌ 
தார்கள்‌. 

குழந்தைகள்‌ கட்டிளங்‌ காணைகளாகவும்‌, 
நங்கை நல்லாராகவும்‌ வளர்ந்து, நிமிர்ந்து, இல்‌ 
லறத்தில்‌ ஈடுபட்டார்கள்‌. பெற்றோர்களைப்‌ பேணிக்‌ 
காத்தார்கள்‌. “மூவா மருந்து'' போன்று “ஏவா” 
மக்களாகக்‌ திகழ்ந்தார்கள்‌. பெற்றோர்களின்‌ 
முதிர்ந்த வாழ்க்கைக்குக்‌ கற்கோட்டையும்‌, இரும்‌ 
புக்‌ கதவுமாக விளங்‌ னார்கள்‌. இத்தகைய புதல்வர்‌, 
புதல்விகளோடு அளவளாவி மகிழ்ச்சிப்‌ பெருக்கில்‌ 
மிதந்து பூரித்தார்கள்‌. 

இதற்கும்‌ அடுத்த படியில்‌ ஏறிஞர்கள்‌. 

சுற்று முற்றும்‌ தழைத்துச்‌ செழித்துக்‌ கிளைத்த 
சுற்றத்தார்கள்‌. இந்தச்‌ செழுங்களைகளை இவர்கள்‌ 


6 


தாங்கி நின்றார்கள்‌. இவர்களின்‌ அடிச்சுவட்டைப்‌ 
பின்பற்றி இந்த சுற்றத்தார்‌ அறவழியில்‌ சென்றும்‌, 
இவர்களைப்‌ புடை சூழ நின்றும்‌, வாழ்வில்‌ வெற்றி 
கண்டு இறும்பூதெய்தினார்கள்‌. 

இதற்கும்‌ அடுத்த இறுதித்‌ திட்டப்படியில்‌ 
ஏறினார்கள்‌. 

தலைவனும்‌ தலைவியாகவும்‌ வாழ்ந்தார்கள்‌. 
ஆனால்‌ இல்லறத்‌ துறையில்‌ “ஆரஞ்சுப்‌ பழத்தின்‌ 
கடைசித்‌ துளிச்சாற்றையும்‌ பருகி சுவைத்து அருந்தி 
விட்டார்கள்‌. புளியம்‌ பழமும்‌ தோலும்‌ போன்ற 
பக்குவ உள்ளம்‌ அடைந்தார்கள்‌. மக்களும்‌ சுற்ற 
மும்‌ சூழ்தர வாழ்ந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களின்‌ 
அசாபாசத்தில்‌ கட்டுண்டு கிடக்கவில்லை. அவர்‌ 
களுடைய காதலன்பு, மக்களன்பு, உற்றார்‌ 
உறவினர்‌ அன்பு, ஊரார்‌, நாட்டார்‌, உலகத்தார்‌ 
என்று பரந்து விரிந்த சமுதாய அன்பாக மலர்ந்தது; 
மணம்‌ வீசிற்று, 

மனித வர்க்கத்தை-—ஜவகோடிகளை அருளற 
உணர்ச்சியால்‌. ஆரத்தழுவி, சீரிய ஊழியத்தின்‌ 
திருவுருவங்களாகக்‌ காட்சியளித்கார்கள்‌. 

சென்ற கால அனுபவத்தின்‌ விளைவாக, :*எம்‌ 
கடன்‌ உலகுக்குப்‌ பணிசெய்து நிற்பதே” என்‌ 
வாழ்ந்தார்கள்‌. 

இந்த சாகாவரம்‌ பெற்ற உயர்‌ லட்சியக்‌ 
குடும்ப வாழ்க்கை உலகு தழுவிய தலைவன்‌ கலைவி 
யரை-—கண்ட காட்சி வல்லான்‌. சான்றோரிற்‌ 
சான்றோர்‌ யார்‌? ஓங்காப்‌ பெரும்‌ புகழ்க்‌ தொல்காப்‌ 
பியன்‌. 

அவன்‌ தீட்டிக்‌ காட்டியுள்ள அமர சித்திரம்‌ 
எங்கே? இதோ : 

“காமம்‌ சான்ற கடைக்கோட்‌ காலை 
ஏமம்‌ சான்ற மக்களொ௫டு--துவன்றி 


7 


அறம்புரி சுற்றமொடு கிழவனும்‌ நெத்தியும்‌ 
சிறந்தது பயிற்றல்‌ இறந்ததன்‌ பயனே” ' 
_—கொல்காப்பியம்‌-—பொருளதிகாரம்‌—கற்பியல்‌-1 92, 


[இதன்‌ பொருள்‌: நிறைந்த இல்லற இன்பத்தின்‌ 
முடிவைக்‌ கண்டதும்‌, அரண்போல்‌ நின்று 
பேணிக்‌ காக்கும்‌ புதல்வர்‌ புதல்விகளைப்‌ 
பெற்றதும்‌, அறநெறி வழுவாத உற்றார்‌ 
உறவினரைக்‌ கொண்டதும்‌, அவர்கள்‌ புடை 
சூழ நின்றதும்‌ ஆயை தாம்‌ அனுபவித்து 
விட்ட குடும்ப வாழ்க்சையின்‌ பயனால்தான்‌ 
தலைவனும்‌ தலைவியும்‌ சிறந்த உலகப்‌ பணியில்‌ 
ஈடுபடுகிருர்கள்‌ . ] 


சமுதாயக்‌ காட்சி-2 


படம்‌ பிடித்தவர்‌: 
பிசிராந்தையார்‌ கண்டது 


அன்று ஒரு பெரியார்‌ வந்தார்‌. அவர்‌ கபிலர்‌, 
பரணர்‌ வரிசையைச்‌ சார்ந்த, சங்ககாலச்‌ சான்றோர்‌ 
களில்‌ சான்றோர்‌. 


கசடறக்‌ கற்றவர்‌; கற்றபடி நின்றவர்‌. ஓளி 
படைத்தக்‌ கண்ணும்‌, தெளிவு பெற்ற மதியும்‌, 
விநயம்‌ நின்ற நாவும்‌, முழுமைசேர்‌ முகமும்‌ 
படைத்தவர்‌. 


நீண்ட நெடுங்காலம்‌ உலக வாழ்வை நுகர்ந்‌ 
கலர்‌. ஆயினும்‌ நரை, திரை, மூப்பு அவரிடம்‌ 
நெருங்க அஞ்சிக்‌ கிடந்தன. 


... அவர்‌ ஒரு மாநாட்டில்‌ நுழைந்தார்‌, அங்கு 
பல சான்றோர்கள்‌ குழுமியிருந்தார்கள்‌. 


நடமாடும்‌ சான்றாண்மையின்‌ ஆற்றலைக்‌ 
கண்டதும்‌ பணிவன்புடன்‌ யாவரும்‌ ஒரு சேர 
எழுந்து நின்று, கைகூப்பி வரவேற்று அமரச்‌ செய்‌ 
தார்கள்‌. எதிர்பாராது கிட்டிய வாய்ப்பில்‌ மகிழ்ச்சி 
பூத்தார்கள்‌. நமது சான்றோருடன்‌ அளவளாவிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 


புதுமைக்குக்‌ காரணம்‌! 


அஞ்ஞான்று சிலர்‌ ::சான்றீர்‌'' யாங்கள்‌ 
உங்களை நெடுங்காலமாகக்‌ கேள்விப்பட்டிருக்கிறோம்‌. 
யாங்கள்‌ சின்னஞ்‌ சிறுவராயிருந்த காலத்தே 
உங்கள்‌ புகழ்‌ எம்‌ செவிகளில்‌ விமுந்ததுண்டு. 
அவ்வாறாயின்‌ உங்களுக்கு ஆண்டு பலவாகி இருக்க 
வேண்டுமே, அப்படியாயின்‌ உங்கட்கு நரைதிரை ஏற்‌ 
பட்டிருக்க வேண்டுமே, அவை சிறிதும்‌ உங்களிடம்‌ 
காணப்படவில்லையே. இந்தப்‌ புதுமைக்குக்‌ காரணம்‌ 
யாது என்று அவல்‌ துடிக்க வினவினார்கள்‌. 


நமது பெரியாரிற்‌ பெரியாரான சான்றோர்‌ 
குமது நீடித்த வாழ்நாளில்‌ நுண்ணிய பல அனுப 
வங்களை கெள்ளிதில்‌ கண்டார்‌. தமிழ்‌ இலக்கியங்‌ 
களை எழு“ சகெண்ணக்‌ கற்றவர்‌. தமிழ்ப்‌ பண்‌ 
பாட்டில்‌ ஊறித்‌ இலாத்தவர்‌. தமிழர்‌ கண்ட 
உண்மைகளையும்‌, இதரர்‌ கண்ட உண்மைகளையும்‌, 
சுருங்கச்‌ சொன்னால்‌ அக்காலம்‌ கண்ட உண்மை 
களைத்‌ துணிந்து அறிந்து அமைந்தவர்‌. 


வாழ்வின்‌ இளமைக்கும்‌ முதுமைக்கும்‌ அணி 
வேர்‌ எது என்பகை கெள்ளக்கெளிய அறிந்தவர்‌. 


பொதுவாக மக்களுக்கு ஆண்டுகள்‌ பல ஆக 
ஆக நரையும்‌ திரையும்‌ வந்து தழுவுனெறன. 
என்றும்‌ இளமையாயிருக்க எல்லோரும்‌ விரும்பு 
இர௫ர்கள்‌. முதிய வயதில்‌ நரை திரை இல்லாது 
காட்சியளிப்பவரைக்‌ காண்பதுதான்‌ அரிது. 


இயல்பான வழி 


அழகும்‌ இளமையும்‌ அடைய அவா மிக்கு, 
சிலர்‌ தப்பும்‌ தவறுமான வழிகளில்‌ வீண்‌ முயற்சி 
செய்து “உள்ளதும்‌ போச்சு நொள்ளைக்‌ கண்ணா”: 
என்றாகி விடுகிறார்கள்‌. காயகற்பம்‌ தேடுகிறார்கள்‌. 
சிங்கக்‌ குட்டியை வென்ற சிட்டுக்குருவி இலேகி 


10 


யத்தை விழுங்குகிறார்கள்‌. “குளிக்கப்போய்‌ 
சேற்றைப்‌ பூசிக்கொள்வது போல? இளமைக்கு 
முயன்று முதுமையை வரவழைத்துக்‌ கொள்கிறோர்‌ 
கள்‌. அகால நரை திரைகளை இன்று நாம்‌ பரக்கக்‌ 
காண முடியும்‌. 

நமது நல்லிசைச்‌ சான்றோர்‌ நரை திரையை 
வென்றவர்‌ அல்லவா? ஆகவே, நரை திரைகளை 
விலக்க அவர்‌ காட்டும்‌ வழி இயல்பானது-நிலை 
யானது; என்றும்‌ எங்கும்‌ வெற்றி சூடுவது. நெடு 
நாள்‌ திரையின்‌ றி வாமவேண்டுமென்று கனவிலும்‌ 
விரும்பியறியாதகவர்களைக்‌ கூட அந்‌ நிலையில்‌ இருத்து 
வது. எனவே அவர்‌ கண்டதும்‌, காட்டப்போவது 


மான வழிதான்‌ சாலச்‌ சிறந்த விஞ்ஞான வழி. 
பெரியார்‌ பதில்‌ 


நரை திரைக்கு ஆதாரம்‌ கவலை. கவலைக்கு 
அடிவாரம்‌ சமுதாயச்‌ சூழ்நிலை. குறிப்பிட்ட 
சமுதாயச்‌ சூழ்நிலை உருவாகி விட்டால்‌, மனிதன்‌ 
நரை திரை நீங்கி இளமையோடு வாழ முடியும்‌. 
புராணம்‌, “சுவர்க்கத்தில்‌” நரை, திரை, பிணி, 
மூப்புக்‌ கடையாகென்று கற்பனைக்‌ கதை சொல்லு 
இறது. “கவலை துறந்திங்கு வாழ்வதே வீடு” என்று 
“மோட்சத்திற்கு” விளக்கம்‌ தருகிறான்‌ பார இ. 


நரை திரையிலாமைக்குக்‌ காரணம்‌ கேட்ட 
சான்றோர்களுக்கு நமது பெரியார்‌ பதிலிறுத்தார்‌: 

“என்‌ வாழ்வைக்‌ கவலை துளிகூடத்‌ 
தொட்டதில்லை” 

“*எகுனால்‌2?” 

“என்‌ வாழ்வோடு, எனது மனைவி, மக்கள்‌, 
இளையர்‌, அரசன்‌, என்‌ போன்ற சான்றோர்‌ வாழ்‌ 
வும்‌ குறிப்பிட்ட வண்ணம்‌ இணைந்து, ஒரு சமூகச்‌ 


11 


சூழ்நிலை எனது சமுகாயச்‌ சூழ்நிலையாக ஒளிவீசிக்‌ 
மெக்கிறது. அதலால்‌, 


“அதனால்‌ கவலை ஓழிவதெப்படி?'' 


“நான்‌ அருள்‌ பழுத்த, இனிமையும்‌ பெருமை 
யும்‌ வாய்ந்த புனித வாழ்வு வாழ்கிறேன்‌. என்‌ 
வாழ்க்கைக்‌ துணைவி செறிவும்‌ நிறைவும்‌, 
“செம்மையும்‌ செப்பமும்‌”, “அறிவும்‌ அருமையும்‌” 
மிக்கவள்‌. எனது மக்கள்‌ பெற்றோர்க்கு இன்பம்‌ 


பயக்கவல்ல அறிவு மிக்கவர்கள்‌. என்னினும்‌ 
இளயவர்களும்‌ ஏவலர்களும்‌ என்‌ போலும்‌ 
சண்ணோட்டம்‌ படைத்தவர்கள்‌. என்‌ குறிப்‌ 


பறிந்து நடப்பவர்கள்‌. என்‌ நாட்டு அரசன்‌ 
முறையில்லாதகன செய்யான்‌. மக்கள்‌ அல்லற்பட்டு 
ஆற்றாது அழ, ஒருக்காலும்‌ இடம்‌ கொடான்‌. 


குடிசளை, “வறிஞன்‌ ஓம்பும்‌, ஓர்சேய்‌ எனக்‌ காத்து” . 
இனிது அரசு செய்கிறான்‌. மேலும்‌ எனது ஊரில்‌ | 


சான்றோராய்‌ விளங்குபவர்‌ பலர்‌. அவர்கள்‌ அறிவு 
பழுத்து “அமரருள்‌ உய்க்கும்‌” அடக்கத்துடன்‌ 
அருள்படிந்த வாழ்வில்‌ இளைப்பவர்கள்‌. 

இப்படி, எவ்விடத்தும்‌, யாரிடத்தும்‌ இணக்க 
மான வாழ்வு கொழிக்குமானால்‌ கவலை இலையும்‌ 
கசிய வழியில்லை. மக்கள்‌ நீண்ட நெடுங்காலம்‌ 
நோயற்ற வாழ்வும்‌, குறைவற்ற செல்வமும்‌ எய்தி 
இளமை இன்பத்தை உளமார உயிரார நுகர 
முடியும்‌. பல்லாண்டு நரை திரை அணுகாது வாழ 
முடியும்‌.” 

இரண்டாயிரம்‌ அண்டுகட்கு முன்‌ தமிழக த்தில்‌ 
எழுந்த தமிழறிவின்‌ முதிர்ந்த சிறந்த கருத்து இது. 

புதிய உலகில்‌ முன்னேறும்‌ குமிழக மக்களுக்கு, 
ஒளி காட்டி வழிகாட்டும்‌ அந்தப்‌ பெருஞ்சான்றோர்‌ 
யார்‌? அவர்‌ பாடிய பாடல்‌ எது? 


12 


அவர்தான்‌ சங்ககாலப்‌ பெருஞ்சான்றோரான 

பிசிராந்தையார்‌. அவர்‌ பாடிய பாடல்‌ பின்‌ 
வருமாறு: 

“யாண்டு பலவாக 

நரையில ருகுதல்‌ 

யாங்காகியிர்‌? என 

வினவுநிர்‌ ஆயின்‌ 

மாண்ட என்‌ மனைவி யொடு 

மக்களும்‌ : நிரப்‌ பினர்‌; 

யான்‌ கண்டனையர்‌ எண்‌ 

இனையரும்‌; வேந்தனும்‌ 

அல்லவை செய்யான்‌; 

காக்கும்‌; அதன்‌ தலை 

ஆன்று அவிந்து அடங்கீய கொள்கைச்‌ 

சான்றோர்‌ பலர்யாண்‌ 

வாழும்‌ ஊரே.'' 


--புறதானூறு- 91. 


[இதன்‌ பொருள்‌: அண்டு பல ஆகி முதுமையடைந்த 
பிறகும்‌, நரை திரையின்றி காணப்படுகிறீரே, 
இதற்கு என்ன காரணம்‌ என்றுகேட்க, எனது 
வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கை. எனது 
மனைவியும்‌ மக்களும்‌ குணத்திலும்‌ அறிவிலும்‌ 
மிக்கவர்கள்‌. எனது பின்‌ தோன்றல்களும்‌ 
ஏவலாளரும்‌ எனது கருத்துக்கு இணக்கமான 
கருத்தும்‌ நடப்பும்‌ உடையவர்கள்‌. எங்கள்‌ 
அரசன்‌ நீதிக்குப்‌ புறம்பாக எதையும்‌ செய்ய 
மாட்டான்‌. எண்ணை இமை காப்பதுபோல்‌ 
மக்களைக்‌ காப்பான்‌. எனது ஊர்‌ சான்றோர்‌ 
கள்‌ நிறைந்த ஊர்‌. அறிவுச்‌ செறிவும்‌ 
புலனடக்கமும்‌ அருள்‌ வாழ்வும்‌ வாய்க்கப்‌ 
பெற்றவர்கள்‌ அவர்கள்‌. அகவே நரை திரை 
தோன்ற வில்லை---என்று கூறினார்‌. 


13 


சமுதாயக்‌ காட்சி-3 


படம்‌ பிடித்தவர்‌: 
இளம்பெரும்வழுதி 


கோடி, கோடி கோடானு கோடி மக்கள்‌ 
உலகில்‌ வாழ்கிறார்கள்‌. தரத்திற்கும்‌ குன்மைக்கும்‌ 
குக்கபடி ஒவ்வொருவருக்கும்‌ ஓர்‌ ஐயப்பாடு முளைக்‌ 
கிறது. 

சங்ககாலக்‌ தமிழகத்தில்‌ ஓர்‌ அரசன்‌. அவன்‌ 
புவியரசன்‌ மட்டுமல்ல, கவியரசனும்கூட. அவன்‌ 
பண்டைய கிரேக்க நாட்டுக்‌ தத்துவஞான மன்னன்‌ 
(Philosopher king) மாதிரி--இதஇிகாசக்‌ கதையில்‌ 
“மிதிலை எரிந்திட வேதப்பொருளை வினவும்‌ சனகன்‌” 
போன்ற ராஜரிஷி. இந்தப்‌ புவியரசக்‌ கவியர௪ 
னுக்கு ஒரு விசித்திரமான ஐயப்பாடு முளைக்கிறது. 

உலகம்‌ இருக்கிறதா? இல்லையா: என்பது 
தான்‌ அந்த ஐயப்பாடு. 

இது, சான்றாண்மை சான்ற அப்பெரியாரின்‌ 
வாழ்வில்‌ “*இரு நிலம்பிளக்க வேர்‌ வீழ்ந்த” ஐயப்‌ 
பாடு. நீண்ட நெடிய காலமாக அவர்‌ வாழ்வை 
அடிமுதல்‌ முடிவரை குலுக்கி எடுத்த ஐயப்பாடு. 
இந்த ஐயப்பாடு அல்லும்‌ பகலும்‌ அனவரதமும்‌ 
விநாடிக்கு விநாடி அவர்‌ உள்ளத்தைக்‌ குடைந்து 
கொண்டே இருக்கிறது. 


14 


ஆய்கிறார்‌; ஆய்கிறார்‌; ஐயம்‌ நீங்கு படலம்‌ 
காண வாழ்வில்‌ சிந்தனையில்‌ நூல்களில்‌ தோய்ந்து 
தோய்ந்து ஆய்கிறார்‌. 

இறுதியில்‌ போதஇமர நிழலில்‌ புத்தர்‌ பெரு 
மானுக்குப்‌ புத்தொளி கிட்டியதுபோல்‌ புத்தொளி 
பெறுகிறார்‌. :*உலகம்‌ உண்டு” என்ற தெள்ளிய 
முடிவுக்கு வருகிறார்‌. குறிப்பிட்ட சில தன்மை 
வாய்க்கப்‌ பெற்ற மனிதர்கள்‌ வாழ்வதால்‌ மனித 
உலகம்‌ என்று சொல்லற்கரிய ஓர்‌ உலகம்‌ இருக்‌ 
கிறது என்று தெளிகிறோர்‌. 


மனிதப்‌ பண்புகளில்‌ மிகச்‌ சிறந்த பண்புகளை-- 
சான்றாண்மையின்‌ சாலச்‌ சிறந்த கூறுகளை--ஓவ்‌ 
வொன்றாகக்‌ கண்டு கெளிகிறோர்‌. நடமாடும்‌ இப்‌ 
பண்புகளாலேயே மெய்யான மனித உலகம்‌ காட்சி 
யளிக்கிறது என்று முடிவு கட்டுகிறார்‌. 


எங்கணும்‌ யார்க்கும்‌ எத்துணை முயற்சி செய்‌ 
யினும்‌ பெறவொண்ணாத அரும்‌ பெறல்‌ பேருகய 
இந்திரர்‌ அமிழ்தம்‌ ஒருவருக்குக்‌ கிடைப்பதை நமது 
கவிப்புவி அரசர்‌ காண்ரிறோர்‌. 


“இஃது அடிக்கடி கிடைக்க முடியாக அரும்‌ 
பொருளாயிற்றே, நாமே உண்போம்‌; மீஞ்சினால்‌ 
நமது நெருங்கின உறவினர்க்கு மட்டும்‌ கிஞ்சிற்று 
கொடுப்போம்‌?” என்று அமிழ்தம்‌ பெற்றவர்‌ நினைக்க 
வில்லை. 

“காரகம்‌ உறவு கலந்துண்பதுபோல்‌”” தாமும்‌ 
மற்றவர்களோடு கலந்து உண்டுருர்‌. இதனைக்‌ 
காண்றெ நமது சான்றோர்‌ : “எப்பொருள்‌ கிட்டினும்‌ 
குனித்துருந்து  உண்ணாதவர்கள்‌ விரல்விட்டு 
எண்ணத்‌ தக்கவரேனும்‌ உலகில்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆகவே அவரால்‌ மனித உலகம்‌ இருக்கிறது என்று 
சொல்லத்‌ தக்கதாயிருக்கிறது'” என்று பெருமிகத்‌ 
தோடு கூறுகிறார்‌, 


15 


உலகம்‌ இருக்கிறது 


நுண்ணிய பெரும்‌ ஆராய்ச்சிக்குப்‌ பின்‌ யார்‌ 
மீதும்‌ வெறுப்புக்‌ கொள்ளாத ஓரிருவர்‌ நமது சான்‌ 
றோர்‌ கண்ணில்‌ தென்படுகிரார்கள்‌. “அன்பே உயிர்‌ 
நிலை” என்று வாம வேண்டும்‌. '“எத்துணையும்‌ பேத 
முராது எவ்வுயிரும்‌ தம்முயிர்போல்‌ எண்ணி 
உள்ளே ஒத்துரிமையுடையவராய்‌ உவக்க வேண்‌ 
டும்‌.” அத்தகைய அன்பரசரே எவரையும்‌ வெரார்‌. 
அத்தகைய ஓரிருவரை நமது சான்றோர்‌ சந்தித்து 
“தாகம்‌ உறவு கலந்துண்பதுபோல்‌”” தாமும்‌ மற்ற 
வர்களோடு சமமாயிருந்து கலந்துண்கிறார்‌. 


““அமிழ்தத்தையும்‌ “தனித்திருந்து உண்ணாது 
'பகுத்தண்டு' வாழ்கிறவர்கள்‌ உலகில்‌ இருக்கிறோர்‌ 
கள்‌. எனவே, உலகம்‌ இருக்கிறது” என்று பெரு 
மிதத்கோடு கூறுறொர்‌. 

“அன்பின்‌ வழியது உயிர்நிலை என்று வாழ்‌ 
கிறவசே எவரிடமும்‌ மனக்கசப்பு அடைய மாட்‌ 
டார்‌. எத்துணையம்‌ பேகமுறாது எவ்வுயிரும்‌ தம்‌ 
முயிர்போல்‌ எண்ணி, உள்ளே ஓத்துரிமையுடை.ய 
வராய்‌ உவப்படைக்கிறவரே எவரையும்‌ வெறுக்க 
மாட்டார்‌. இத்தகைய வெறுப்பும்‌ கசப்புமற்ற அரு 
ளொழுக்கழுடையார்‌ ஓரிருவரை நமது பெரியார்‌ 
பார்க்கிறார்‌. உடனே, இவர்கள்‌ வாழ்வதால்‌ மனித 


உலகம்‌ இருக்கிறகென்று தீர்மானிக்கிறோர்‌. 


அபூர்வ மனிதர்‌ 


புத்தம்‌ புது நற்செயல்களில்‌ ஈடுபட்டு, எதிர்‌ 
நோக்கும்‌ இடி மின்னல்களையும்‌, புயற்காற்றுச்‌ 
சூறைகனையும்‌, பயங்கர உற்பாதங்களையும்‌ கண்டு 
மற்றவர்‌ அஞ்சி நடுநடுங்கும்பொழுது தான்‌ 
நடுங்காது மனம்‌ ஓடியாது நிற்கும்‌ மாவீரன்‌ அபூர்‌ 
வம்‌. இத்தகைய அபூர்வ மனிதர்‌ ெரை நமது சான்‌ 


16 


றோர்‌ தமது வாழ்வில்‌ நேருக்கு நேர்‌ சந்திக்கிறார்‌. 
இந்தச்‌ சந்திப்பின்‌ விளைவாக “உலகம்‌ இருக்‌ 
கிறது”? என்று முடிவுக்கு வருகிறார்‌. 

புகழ்‌” என்றதும்‌ உயிரைக்‌ கொடுக்கிறவா்‌ 
களையும்‌, பழியோடு உலகக்தையும்‌ சேர்த்துக்‌ 
கொடுக்க “பழியும்‌ வேண்டாம்‌ உலகமும்‌ வேண்‌ 
டாம்‌?” என்று உறுதி காட்டுகின்றவார்களையம்‌ நமது 


சான்றோர்‌ காண்கிஞார்‌, 


“இவர்கள்‌ வாழ்கிற உலகம்தான்‌ உலகம்‌. 
எனவே உலகம்‌ இருக்கிறது” என்று தெளிவு பெறு 
கிறார்‌. 


கவலையின்‌ மாசுமறுகூடத்‌ தீண்டாகு வாழ்வு 
வாழ்கிற பிசிராந்தையார்‌ போன்ற சான்ஜோர்களைக்‌ 
காண்கிறார்‌. “உலகம்‌ இருக்கிறதா இல்லையா??? 
என்ற ஐயப்பாடு பரிதிமுன்‌ பனிபோல்‌ மறைகிறது. 
“உலகம்‌ இருக்கிறது” என்று “ஆம்‌” என ஒப்புக்‌ 
கொள்கிளுர்‌. 
மேற்கூறிய அத்தனை பண்புகளின்‌ சிறப்புக்‌ 
களுடன்‌ தனக்கென வாழாமல்‌ பிறர்க்காகவே-— 
உலக மக்களுக்காகவே வாழுறெவர்கள்‌ இருப்ப 
தால்‌, மனித உலகம்‌ இருக்கிறது என்று சொல்லத்‌ 
தக்கதாயிருக்கிறது என்று ஐயம்‌ இரிபுஅற முழங்கு 
கிறார்‌. 
இவ்வாறு பொருள்‌ கமழப்‌ பாடிய சான்றோர்‌ 
யார்‌? அன்னார்‌ பாடிய பாடல்‌ எது? 
பாடிய சான்றோர்‌ பாண்டிய மன்னனாகிய 
இளம்பெரும்வழுதி என்பவர்‌. அவர்‌ பாடிய இணை 
யற்ற பாடல்‌ இது: 
“உண்‌: லம்ம விவ்‌ வுலகம்‌ மிந்திரர்‌ 
அமிழ்த மியைவதாயினும்‌, மினிதெனத்‌ 
தமிய ௬ுண்டலும்‌ இவரே; முனிவிலர்‌; 


17 


துஞ்சலு மிவர்‌, பிற ரஞ்சுவதஞ்‌சி; 

புகமெனி, ணுயிருங்‌ கொடுக்குவர்‌; 
பழியெனின்‌ , 

உலகு டன்‌ பெறினுங்‌ கொள்ளால 
ரயர்விலர்‌; 

அன்னமாட்சி யனையராகத்‌ 

தமக்கென முயலா நோன்றாட்‌ 

பிறர்க்கென முயலுந ருண்மையானே.'* 


-—புறநானூறு-182). 


[இதன்‌ பொருள்‌ : உண்டு இந்த உலகம்‌. ஏனென்றால்‌ 
இந்திரர்‌ உண்ணும்‌ அமிழ்தமே இங்கு திடைப்‌ 
பதாயிருந்தாலும்‌ இனியதே என்று கிடைத்து 
விட்டதென்று கருதி, அதனைத்‌ தனித்திருந்து 
உண்பவர்கள்‌ இங்கே இல்லை. யாரிடமும்‌ 
எதனிடமும்‌ வெறுப்படைகிறவர்களும்‌ இங்கே 
இல்லை. பிறர்‌ அஞ்சும்‌ இடர்களுக்குத்‌ தாமும்‌ 
அஞ்சி வேண்டுவன செய்யாமல்‌ மனம்‌ மறிந்து 
இருப்பவர்களும்‌ இல்லை. புகழ்‌ தரும்‌ செயல்‌ 
என்றால்‌ உயிரை உவப்புடன்‌ கொடுக்கிறவர்‌ 
கள்‌ இருக்கிறார்கள்‌. பழிதரும்‌ பணியென்றால்‌ 
அதனால்‌ உலகம்‌ முழுவதுமே பெறுவதாயிருந் 
தாலும்‌ மேற்கொள்ளாதவர்கள்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. கவலையும்‌ தளர்ச்சியும்‌ அடையா கவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட மாட்சிகளெல்‌ 
லாம்‌ உடையவராகி தமக்கென்று வாழாது, 
வலிய பெரிய முயற்சியுடையவர்களாய்‌ பிறர்க்‌ 


கென முயலுகிறவர்கள்‌ இருத்தலால்‌.] 


16 


சமுதாயக்‌ காட்சி-4 


படம்‌ பிடித்தவர்‌: 
நக்கீரர்‌ 


நமது பெரியார்‌, ““இிருமுருகாற்றுப்படை” 
கூறுவதுபோல்‌ *““கற்றோர்க்குத்‌ தாம்வரம்பாகிய 
குலைமையார்‌”?, “துனியில்‌ காட்சி முனிவர்‌.” 


நமது சான்றோரின்‌ தந்தையார்‌ சிறந்த கணக்‌ 
காயனார்‌. இவரும்‌ நல்லிசைப்‌ பெரும்புலவர்‌, 
இவர்‌ “தந்தையார்‌ ஒப்பார்‌ மக்கள்‌ என்பதனால்‌”” 
என்ற தொல்காப்பியச்‌ சூத்திரத்திற்கு இலக்கியம்‌. 

இவர்‌, மூவேந்தர்களும்‌ சீராட்டிப்‌ பாராட்ட 
வாழ்ந்தவர்‌. தமிழகம்‌ முழுவதும்‌ நன்கறிந்தவர்‌, 
சங்ககாலத்‌ தலைமைப்‌ புலவர்‌. 

இத்தகைய சீரிய சான்றோர்‌, மக்கள்‌ வாழ்வை 
ஆய்கறொர்‌. பல்வேறு வகைப்பட்ட பல வேறு 
மக்களின்‌ வாழ்வை ஆராய்கிறார்‌. காடும்‌, மலையும்‌, 
நாடும்‌, கடலுமாகிய எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ வாழும்‌ 
மக்களின்‌ வாழ்வை ஆய்கிறோர்‌. பலப்பல மக்களின்‌ 
பற்பல முயற்சிகளையும்‌ முற்ற முற்றத்‌ தமது புலமைக்‌ 
கண்ணால்‌ துருவித்‌ துருவி நோக்குகிறோர்‌. 

பொதுப்‌ படையாக எல்லோரிடமும்‌ பொருள்‌ 
ஈட்டும்‌ நோக்கும்‌ போக்குமே முனைந்து நிற்பதைப்‌ 
பார்க்கிறார்‌. பல்வகை உண்மைகளைப்‌ பிழிந்‌ 
கெடுக்கிறார்‌. 


19 


ஆயினும்‌, இவர்‌ கண்ணிலும்‌, கருத்திலும்‌ 
நின்று அகலாத காட்சிகள்‌ இரண்டு, அவற்றை 
நமக்கு *““டார்ச்‌'* வெளிச்சம்‌ போட்டுக்‌ காட்டுறொர்‌. 


ஒரு அரசன்‌ பேரரசன்‌. உலக முழுவதையும்‌ தன்‌ 
குடை நிழலில்‌ அடக்கி நிற்கிறான்‌, ஆயினும்‌ 
அவனிடம்‌ செங்கோ லுக்குரிய செயற்பண்பு இல்லை. 
பொதுமை உணர்வு இல்லை. தான்‌ வாழ வித்‌ 
தெடுக்கிழுன்‌ . 


இது ஒரு காட்சி. 

ஒரு வேட்டுவன்‌. காடு வாழ்‌ விலங்குகளை 
வேட்டையாடித்‌ திரிகிறான்‌. பல நாட்கள்‌ இரவும்‌ 
தூங்காமல்‌ பகலும்‌ தூங்காமல்‌ கண்கொட்டாமல்‌ 
காலமெல்லாம்‌ தன்‌ விருப்பத்திற்கேற்ப விலங்கு 
களைப்‌ பிடிப்பகையே தன்‌ முழு முயற்சியாகக்‌ 
கொண்டு திரிகிழான்‌. 

இது மற்றொரு காட்சி. 

இவ்விரு காட்சிகளும்‌ நமது சான்றோரின்‌ மனக்‌ 
கண்முன்‌ மாறி மாறிப்‌ படமாடுகின்றுன, சிந்தனை 
யைக்‌ கிளறி விடுகின்றன. 


இவர்கள்‌ அல்லும்‌ பகலும்‌ கண்மலராது, பெரு 
முயற்சியில்‌ இளைக்கிறார்களே, இம்‌ முயற்சியின்‌ 
முடிவுதான்‌ என்ன? என்று தன்னுள்ளேயே கேள்வி 
போடுகிறார்‌. பதிலும்‌ பெறுகிறார்‌. 


அரசனுக்கும்‌ அண்டிக்கும்‌ அடிப்படைத்‌ 
தேவைகள்‌ ஓரே வகைத்தான சிலவே என்ற 
முடிவுக்கு வருகிறார்‌. இவர்‌ அனைவர்க்கும்‌ 
வேண்டுவன உண்டியும்‌ உடையுமே என்றும்‌ பிற 
வகையில்‌ ஒரு வேற்றுமையும்‌ இல்லையென்றும்‌ 
துணிகிறோர்‌. 

பெரிது ஈட்டித்‌ கனித்து உண்பவர்‌ செல்வர்‌ 
என்கிறார்‌. சிறிது ஈட்டிப்‌ பலா்சூழ உண்பவர்‌ வறியர்‌ 


20 


என்கிறார்‌. உழைப்பு இல்லை குவிப்பு அதிகம்‌; உழைப்பு 
அதிகம்‌ குறைவு ஊதியம்‌. இந்தச்‌ சூழ்நிலை உடை 
யவர்க்கும்‌ எளியவர்க்கும்‌ இடையில்‌ வேற்றுமையை 
அதன்‌ வழிப்‌ பகைமையை அதன்‌ வழி மோதலைப்‌ 
பிறப்பிக்கிறது. இதனால்‌ எல்லோருடைய வாழ்வும்‌ 
வலுவற்று அறனும்‌ இன்பமும்‌ குன்றிச்‌ சீரழிவது 
ஒருதலை என்று பார்க்கிறார்‌. 
ஆகவே, செல்வர்களின்‌ கடமை ஈதல்‌ என்று 
வற்புறுத்துகிறார்‌. ஈதல்‌ இயற்றுது தாமே 
தூய்ப்பின்‌ அறமும்‌ பொருளும்‌ இன்பமும்‌ சிதைந்து 
சமுதாயம்‌ சீரழியும்‌ என்று எச்சரிக்கை செய்கிறார்‌. 
இத்தகைய தெள்ளிய அறிவுரை நல்கிய புலவர்‌ 

யார்‌? அவர்‌ பாடிய அமுதனைய பாடல்‌ எது? அப்‌ 
புலவர்‌ பெருமான்‌ மதுரை கணக்காயனார்‌ மகனார்‌ 
நக்கீரனார்‌. அவர்‌ அருளிய பாடல்‌ இதோ: 

தெண்‌ கடல்‌ வனாகம்‌ 

பொதுமை யின்றி 

வெண்குடை நிழற்றிய 

ஒருமை யோர்க்கும்‌ 

ஒருநாள்‌ யாமத்தும்‌ 

பகலும்‌ துஞ்சாண்‌ 

கடூமாப்‌ பார்க்கும்‌ 

கவ்வா ஒருவற்கும்‌ 

உண்பது நாழி 

உடுப்பவை இரண்டே 

பிறவும்‌ எல்லாம்‌ 

ஒரோக்‌ கும்மே 

செல்வத்துப்‌ பயனே ஈதல்‌ 

தூய்ப்யோம்‌ எனினே 

தப்புண பலவே -புறநானூறு-189. 


[இதன்‌ பொருள்‌: தெளிந்த நீரால்‌ குழப்பட்ட உலக 
முழுவதையும்‌ பிற அரசர்களுக்குப்‌ பொதுவாக 


அ 21 


லன்றி தனக்கே உரியதாக ஒரு குடை நிழலில்‌ 
அரசாள்கின்ற பேரரசனுக்கும்‌, நள்ளிரவிலும்‌ 
நண்பகலிலும்‌ தூங்காமல்‌ கொடிய விலங்கு 
களை வேட்டையாடித்‌ திரியும்‌ வேடன்‌ ஒரு 
வனுக்கும்‌, உண்ணத்‌ தேவைப்படும்‌ பொருள்‌ 
நாழி, உடுக்க தேவைப்படும்‌ துணி இரண்டு. 
பிற தேவைகளும்‌ ஒரு மாதிரித்தான்‌. ஆகவே 
செல்வத்தால்‌ பெறும்பயன்‌ கொடுத்தல்‌ 
ஒன்றே. செல்வத்தை நாமே அனுபவிப்போம்‌ 
என்று கருதுதல்‌ பல தவறுகளை விளைவிக்கும்‌. / 


22 


சமுதாயக்‌ காட்சி-5 


படம்‌ பிடித்தவர்‌: 
சோழன்‌ நல்லுருத்திரன்‌ 


ஓர்‌ அரசன்‌ சான்றோர்‌ வரிசையில்‌ முதல்‌ 
வரிசையில்‌ வைத்து எண்ணக்தகக்க அரசன்‌. இவன்‌ 
உயர்ந்த உள்ளமும்‌, பரந்த கல்வியும்‌, சிறந்த வினைத்‌ 
இட்பமும்‌ உடையவன்‌. 

கவி அரசனான இவன்‌ புவி அரசனாகவும்‌ சிறந்து 
விளங்கியதால்‌, குறுநில மன்னர்களும்‌ பெருநில 
கிமார்களும்‌ இவனைப்‌ பலாப்பழமென மொய்த்துக்‌ 
திடந்தார்கள்‌. அவர்கள்‌ துணையால்‌ இவனும்‌ 
பொருளும்‌, புகழும்‌ மிக்கு வாழ்ந்தான்‌. 


இவன்‌ அனுபவக்‌ களஞ்சியமாய்த்‌ திகழ்ந்தான்‌. 
தன்னைப்‌ புடைச்‌ சூழ்ந்து நின்ற மன்னரையும்‌ செல்‌ 
வரையும்‌ (அவர்‌ கும்‌ குணநலன்கனையும்‌) அலசி 
அறியும்‌ வாய்ப்பு அவனுக்கு நிறையக்‌ கிடைத்தது. 


ஆக்கம்‌ தந்தவார்களையும்‌ அறிவான்‌, கேடு 
சூழ்ந்தவார்களையும்‌ அறிவான்‌. இரு திறத்தாரின்‌ 
குணநலன்களையும்‌ தெள்ளத்‌ தெளிய அறிவான்‌. 

எனவே, அவன்‌ வாழ்வில்‌ ஏற்படும்‌ நட்பை 
இரண்டாக வகைப்படுத்துகிறான்‌ . ஒன்றைத்‌ 
குள்ளத்தகும்‌ நட்பு என்கிறான்‌. மற்றொன்றை 
கொள்ளத்தகும்‌ நட்பு என்கிறான்‌ . 

23 


கள்ளத்தக்க நட்பை எலி வாழ்வுடையோர்‌ 
நட்பு என்றும்‌, கொள்ளத்தக்க நட்பை புலிவாழ்‌ 
வுடையோர்‌ நட்பென்றும்‌ குறிப்பிடுகிறான்‌. 


அவன்‌ நுட்ப திட்பமாக அலசி ஆராய்ந்த எலி 
irk புலி வாழ்வுகள அருமையாக படம்‌ 


பிடித்துக்‌ காட்டி மேற்படி நட்பின்‌ இருவகைகளை 
யும்‌ விளக்குகிறான்‌ : 


எலி வாழ்வு பின்வருமாறு: 


வயலில்‌ நெல்‌ விளைந்து முற்றிக்‌ கடக்கிறது. 
அங்கே வளையில்‌ ஒரு எலி வாழ்கிறது. அந்த 
வயல்‌ சிறிய வயல்‌. பதத்தோடு விளைந்து கிடக்கிற 
அந்த வயலை வளைவாயிலில்‌ இருந்து கொண்டு எலி 
பார்க்கிறது. எலிக்கு மேலே ஏற வேண்டிய முயற்சி 
இம்மிகூட இல்லை. வளையின்‌ அருகிலேயே கதிர்கள்‌ 
விளைந்து வளைந்து சாய்ந்து கரையோடு தரையாய்‌ 
விழுந்து கடக்கின்றன. இந்தக்‌ காட்சியைக்‌ கண்ட 
எலிக்கு சேமிப்பு உணர்ச்சி ஏற்படுகிறது. உடனே 
அந்த எலி விலாந்துகடக்கும்‌ தனது உணவாகிய 
அந்தக்‌ கதிர்களை கதிர்‌ கதிராக கடித்துக்‌ கொண்டு 
போய்‌ தனது வளை நிறைய வைத்துக்‌ கொள்கிறது. 


இனி, புலி வாழ்வு பின்வருமாறு: 


காட்டில்‌ ஒரு புலி கன்‌ வழியே போய்க்‌ கொண் 
11) ருக்கிறது. இது விரைவாய்‌ வேகமாய்ப்‌ போன 
போக்கில்‌ ஒரு பன்‌ றிமீது மோதி அந்தப்‌ பன்றி 
தரமே விழுகிறது. அந்தப்‌ பன்றியும்‌ பயங்கரமானது 
தான்‌. அதிலும்‌ அண்‌ பன்றிதான்‌. எனினும்‌ 
புலியைவிடத்‌ தரங்குழைந்த பன்றிகானே! மேலும்‌ 
அது புலிக்கு வலப்பக்கமாக விழவில்லை. இடப்‌ பக்க 
மாக விழுகிறது. அதோடு அந்தப்‌ புலி அந்தப்‌ 
பன்றியோடு வீரம்‌ வெளிப்படப்‌ போராடி அதனை 
மா ய்க்கவில்லை. தற்செயலாகத்தான்‌ அந்தப்‌ பன்றி 
வீழ்ந்து மடிகிறது. 


24 


ஆகவே புலிக்கு பசியிருந்தும்‌ அப்போ து அங்கே 
அந்தப்பன்றியைக்‌ கிழித்துத்‌ இன்னவில்லை. அப்படித்‌ 
தின்பது புலிக்குத்‌ கரக்‌ குறைவாகப்‌ படுகிறது. 
எனவே பசியோடு குகைக்கு மீண்டுவிடுகிறது. 

மறுநாள்‌ மலை இடுகிடாய்க்கும்படி புலி குரல்‌ 
எழுப்புகிறது. தனது குகையிடம்‌ கனிமையாகும்படி 
அங்கிருந்து புறப்படுகிறது. அன்று உணவு தேடு 
வகையே ஒரு நோக்காகக்‌ கொண்டு புறப்படுகிறது, 
உணவு நாடி எழுச்சியோடு அந்தப்‌ பெரிய மலைப்‌ 
பிளவுகளில்‌ பாய்கிறது. பாய்ந்து, அந்தப்‌ புலி ஒரு 
பெரிய ஆண்யானையைத்‌ தாக்குகிறது. தனது 
வலிமை மிகுந்த வலப்பக்கத்தில்‌ விழுந்து இறக்கும்‌ 
படி அதை வீழ்த்துகிறது. அதன்பின்‌, அந்தப்‌ புலி 
தனது ஆண்மை கிளர்ச்சி எழுச்சிபெற அந்த 
யானையைக்‌ கிழித்துப்‌ பெருமிதத்தோடு நின்று பசி 
ஆறியது. 

இந்த இரண்டு வாழ்க்கைப்‌ படங்களையும்‌ 
காட்டிவிட்டு கவியரசன்‌ மேற்கூறிய நட்புறவைப்‌ 
பற்றிக்‌ கூறுகிறான்‌. 

மக்களிலும்‌ பலர்‌ எலி முயற்சிபோல்‌ சிறு 
முயற்சியுடையவர்‌ உடைமையாவது, யாரேனும்நன்‌ 
கொடையளிக்கும்‌ உடைமையாவது, எந்த வழியி 
லேனும்‌ வந்தடையும்‌ உடைமையாவது கள்ளங்‌ 
கபடு, சூதுவாது, கடுவட்டி முதலிய தரம்கெட்ட 
குணங்களால்‌ திரளும்‌ உடைமையாவது எப்படி 
யேனும்‌ கிடைக்குமா என்று ஏங்கிக்‌ இடக்கும்‌ 
ஆண்மையற்ற அலிகள்‌ இருக்கிறார்கள்‌. இவர்‌ 
களோடு நட்புறவு மறந்தும்‌ கொள்ளக்கூடாது 
என்றொன்‌ கவி அரசன்‌. 

மக்களில்‌ சிலர்‌ புலி முயற்சிபோல்‌, பெரு 
முயற்சி உடையவர்களாயிருக்றொர்கள்‌. புலி பசித்‌ 
தாற்‌ போன்ற மெலிவில்லாத நினைவும்‌, தாம்‌ 
தாழாத முயற்சியும்‌, சாதனையில்‌ பெருமிதமும்‌ 


த 


கொள்கிற சான்றோர்கள்‌ இருக்கிறார்கள்‌, இவர்‌ 
களின்‌ நட்புறவே சிறந்த நட்புறவு. இத்தகைய 
நட்புறவோடு பொருந்திய நாட்களே வாழ்வில்‌ 
இருக்க வேண்டும்‌ என்கிறான்‌ கவி அரசன்‌. 

மனித வாழ்வின்‌ பெரும்‌ போக்கையும்‌ பெரு 
நோக்கையும்‌ படம்‌ பிடித்துத்தந்த இந்தச்‌ சான்‌ 
றோன்‌ யார்‌? இவன்‌ பாடல்‌ எது? இந்தச்‌ சான்‌ 
றோன்‌ சோழன்‌ நல்லுருத்திரன்‌. இவன்‌ பாடல்‌ 
இதோ! 

விளைபதச்‌ ௪€றிடம்‌ நோக்கி வினகதிர்‌ 

வல்க கொண்டு அனைமல்க வைக்கும்‌ 

எலி முயண்றனைய ராக உள்ளதம்‌ 

வளன்‌ வலியறுக்கும்‌ உளமிலான ரொடு 

இயைந்த கேண்மை இல்லாகயரோ! 

கடுங்கண்‌ கேழல்‌ இடம்பட வீற்ந்தென 

அன்று அவண்‌ உண்ணா தாகவழிநாள்‌ 

பெருமலை விடரகம்‌ புலம்ப வேட்டெழுத்து 

கருங்களிற்று ஒருத்தல்‌ நல்வளம்‌ படுக்கும்‌ 

புலிபரித்‌ தன்ன மெலிவில்‌ உள்ளத்து 

உரணுடையானர்‌ கேண்மையோடு 

இயைந்தவைகல்‌ உன்ஸவேரோ, 

-யுநநானூறு-190. 

[இதன்‌ பொருள்‌ : விளைந்து முற்றிக்‌ கிடக்கிற வயலிடத்‌ 

கைக்‌ கண்டு, வளைந்து கிடக்கிற கதிராகிய 

உணவைக்‌ கடித்துக்‌ கொண்டுபோய்‌ வளை 

நிறைய வைக்கிறது: எலி முயற்சியைப்‌ 

போல்‌ சிறிய முயற்சியுடையவராகதி 

தம்மிடமுள்ள செல்வத்தை அனுபவிக்கா து 

இறுகப்‌ பிடித்து தொகுத்து வைத்திருக்கும்‌ 

முயற்சிச்‌ சிறப்பு இல்லாதவரோடு நட்புறவு 

கூடாது. ஒரு புலி பயங்கரமான ஆண்‌ பன்றி 

தனது இட பக்கத்தே பட்டு வீழ்ந்தபோதும்‌ 

அன்று அங்கு அதை உண்ணாமல்‌ மறுநாள்‌ 


26 


குனது குகையை விட்டு எழுந்து மலையினுள்‌ 
சென்று பெரிய யானை ஒன்றைத்‌ தனது வலது 
புறத்தே விழுந்து இறக்கும்படித்‌ தாக்கி 
வீழ்த்துகிறது. இப்படிப்‌ புலி பசித்தா ற் போன்ற 
குறைவில்லாத மன வலிமையுடைவர்களோடு 
வாழ்க்கையில்‌ நட்புறவு கொள்ளும்‌ நாட்களே 
சிறந்த நாட்கள்‌. ] 


ரி 


சமுதாயக்‌ காட்சி-6 
படம்‌ பிடித்துவர்‌: 
கோபெருஞ்சோழன்‌ 


இவன்‌ புவி அரசன்‌; அதே பொழுதில்‌ கவி 
அரசன்‌. உலக அனுபவத்தைப்‌ பொறுத்த மட்டில்‌ 
பமம்‌ இன்று கொட்டை போட்டவன்‌. 

குன்னை சுற்றிச்‌ சூழ்ந்துள்ள மக்கள்‌, எந்த ஒரு 
செயலில்‌ ஈடுபடுவகானாலும்‌ கைமேல்‌ பலன்‌ 
கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பகைக்‌ காண்‌ 
கிறான்‌. “வெற்றி செயலுக்கு உண்டு என்ற 
அனுபவ உண்மையில்‌ அவர்கள்‌ துளிகூட நம்பிக்கை 
யின்‌ றிச்‌ சோம்பிக்‌ கிடப்பதைப்‌ பார்க்கிறான்‌ . 

படியா தவர்களை மட்டுமல்ல இவ்வாறு பார்க்‌ 
கிறான்‌. படிக்குவார்களிலும்‌ பலரை இவ்வாறு 
பார்க்கிறான்‌ . 

“கருமமே கட்டளைச்‌ கல்‌' என்பகை அவர்கள்‌ 
காண முடியவில்லை. வாழ்வின்‌ இந்த உட்சாரத்தைக்‌ 
காணமுடியாது, அவர்கள்‌ மயங்கிக்‌ குமம்பிச்‌ 
செயலற்றுக்‌ கிடப்பதைப்‌ பார்க்கிறான்‌. இதன்‌ 
விளவாக அவர்களுடைய வாழ்நாள்‌ பிடிப்பும்‌, 
சுவையுமற்று அவல நிலை அடைந்துள்ளதைப்‌ 
பார்க்கிறான்‌ . 

சிறு செயல்‌ புரிவதிலேயே நம்பிக்கையற்ற 
மக்களுக்கு பெருஞ்செயல்‌ புரிவதில்‌ நம்பிக்கை 


28 


எவ்வாறு ஏற்படும்‌? பலனைப்‌ பற்றிய உறுதியில்லா த 
பொழுது பெருநோக்குடன்‌ பெருஞ்செயலில்‌ ஈடு 
பட்டு வீணாக வாழ்க்கையை வாட்டி வளைவெடுக்க 
வேண்டியதில்லை என்ற உணர்ச்சி மீதூர மந்தத்தில்‌ 
புதைந்து இடக்கும்‌ மக்களைப்‌ பார்க்கிறான்‌. 

இந்தச்‌ சூழ்நிலையை ஆழ்ந்து சந்தித்த நமது 
சான்றோன்‌ பின்வரும்‌ முடிவுக்கு வருகிறான்‌. 

நல்ல செயல்களைச்‌ செய்ய வேண்டுமென்ற 
விருப்பம்‌ எல்லோரிடமும்‌ குடிகொண்டிருக்கிறது. 
இதில்‌ விதி விலக்கு இல்லை. ஆனால்‌ **நல்ல 
செயலுக்கு நானூறு இடைஞ்சல்‌'' என்பதை 
நினைந்து அந்த விருப்பம்‌ செயலாக உருவாவதில்லை. 

சிறிது செயலில்‌ வருகிறது என்று வைத்துக்‌ 
கொள்வோம்‌. அவ்வாறு வந்தாலும்‌ எடுக்க அந்தச்‌ 
செயலை தொகுத்து முடிக்க முயலுவஇல்லை. சில 
வேளைகளில்‌ இத்தகைய நல்ல செயல்கள்‌ செய்ய 
வேண்டுவது தவிர்க்க முடியாததுகானா என்ற 
ஐயம்‌ சிலர்‌ நெஞ்சில்‌ குருத்துவிட்டுக்‌ குடைகிறது. 
இந்த ஐயம்‌ அவர்கள்‌ உள்ளத்திலிருந்து எளிதில்‌ 
அகலுவதில்லை. 

அழுக்குப்படிந்த அறிவும்‌, முயற்சியற்ற 
உள்ளமும்‌ உடைய கெளிவில்லா தவர்களே 
இவ்வாறு ஐயம்‌ .அறாதவர்களாக இருக்கிறார்கள்‌. 

நல்வினைகளில்‌ முழுமூச்சோடு ஈடுபட்டு நிற்பது 
ஒன்றுதான்‌ மக்களின்‌ கடமை. அதுவன்‌ றி 
மக்களின்‌ செயல்கள்‌ பூவில்‌ உதிர்ந்து போகுமா? 
பிஞ்சில்‌ உதிர்ந்து போகுமா? அல்லது காய்த்துக்‌ 
கனி தருமா என்றெல்லாம்‌ எண்பது கோடி 
நினைந்து, குழப்பிக்‌ குட்டையில்‌ விழுந்து கவிப்பது 
அழகல்ல. 

பிறவியின்‌ கடமை இன்பத்திற்கு அதாரமான 
உணர்வு விளக்கம்‌ பெறுவது. அந்த விளக்கம்‌ 


29 


நற்செயல்களைக்‌ தொடர்ச்சியாக இடையறாது 
செய்து கொண்டிருப்பதனாலேயே உருவாகும்‌. வைர 
மணிக்‌ கல்லைத்‌ கட்டத்‌ தீட்ட ஓளிவிடுவதுபோல்‌ 
நற்செயல்களில்‌ ஈடுபட ஈடுபட அந்த விளக்கமும்‌ 
மிகுவது திண்ணம்‌. 


மற்றபடி, மக்கள்‌ விருப்பமெல்லாம்‌ நடை 
முறையாக வேண்டுமென்று நியதி இல்லை. நாம்‌ 
நினைப்பகெல்லாம்‌ சமுதாய சக்திகளின்‌ சிக்கல்‌ 
நிறைந்த இயக்கத்திற்குப்‌ பொருந்தியிருக்க முடிறெ 
தில்லை. எனவே. விருப்பங்கள்‌ எல்லாம்‌ நிறைவேறும்‌ 
என்று எதிர்பார்ப்பது அழகல்ல. இது சமுதாய 
வாழ்வின்‌ படிப்பினை. 


இத்தகைய முடிவுக்கு வந்த நமது சான்றோன்‌ 
செயலில்‌ ஈடுபடவேண்டும்‌ என்ற உண்மையை 


மக்களின்‌ தரத்‌இற்குத்‌ தக்கபடி அறிவுறுத்துகிறான்‌. 


மிகவும்‌ அரிய செயலான யானை வேட்டைக்குச்‌ 
செல்லும்‌ யானை வேட்டுவன்‌ அவன்‌ விரும்பியபடி 
யானையைப்‌ பெறுகிறான்‌. மிக எளிய செயலான 
காடை வேட்டைக்குச்‌ செல்லும்‌ காடை. வேடன்‌ 
காடையைப்‌ பிடிக்க முடியாமல்‌ வெறுங்கையோடு 
இரும்புகிறான்‌. இவற்றைக்‌ கண்கூடாக நாம்‌ காண்‌ 
திறோம்‌, 


ஆகவே, பெருமுயற்சி வெற்றி பெறாது என்றோ 
சிறு முயற்சி உறுதியாக வெற்றி குருமென்றோ 
சொல்ல முடியாது. எனவே நற்செயல்கள்‌ செய்‌ 
வகையே மக்கள்‌ முதன்மையாகக்‌ கருத வேண்டும்‌. 
மற்றவற்றைக்‌ கருதுதல்‌ அவர்கள்‌ கடமையல்ல. 
நற்செயல்கள்‌ செய்வோர்‌ உயர்ந்தோராவர்‌. உயர்ந்‌ 
கோர்‌ என்பதற்கு அறிகுறி உயர்ந்த விருப்ப 
முடையவராயிருப்பதாக இல்லாது நல்வினையில்‌ 
ஈடுபட வேண்டியதை அழுத்தமாக வற்புறுத்து 
கிறான்‌ நமது சான்றோன்‌. தன்னைச்‌ சூழ்ந்து நின்ற 


30 


மக்களும்‌ தன்னிடம்‌ கெளிவு பெற வேண்டிய 
மக்களும்‌ பல்வேறு இன்ப நாட்டம்‌ உடையவார்‌ 
களாக இருப்பதையும்‌ பார்க்கிறான்‌. குறிப்பாக 
சொர்க்க இன்பம்‌, மறுபிறப்பின்பம்‌, புகழின்பம்‌ 
ஆகிய மூவகை இன்பங்களில்‌ நாட்டமுடையவர்‌ 
களாயிருப்பதைப்‌ பார்க்கிறான்‌. எனவே, இவர்கள்‌ 
எல்லோரும்‌ நல்ல செயல்களில்‌ ஈடுபட விரும்பும்‌ 
விதத்தில்‌ பின்வருமாறு அறிவுறுக்துகருன்‌ 


மேற்படி உயர்ந்தோர்க்கு அவர்கள்‌ செய்கின்ற 
நற்செயல்களின்‌ சார்பில்‌ ஏகேனும்‌ நேருமாயின்‌ 
தகேவருலக இன்பம்‌ கிடைக்கக்கூடும்‌. 


ஆனால்‌ தேவருலகில்‌ நம்பிக்கை இல்லாதவர்‌ 
களுக்கு இப்பிறப்பில்‌ செய்யும்‌ நல்வினையின்‌ பயனாக 
மறுபிறப்பில்‌ இன்பம்‌ கிடைத்தாலும்‌ கிடைக்கக்‌ 
கூடும்‌, 


ஆனால்‌ மறுபிறப்பிலும்‌ நம்பிக்கை இல்லாதவர்‌ 
கள்‌ இமயமலையின்‌ எவரெஸ்டு உச்சி அளவு 
மாபெரும்‌ புகழை தம்‌ நற்செயல்களால்‌ இவ்வுலகில்‌ 
இப்பிறப்பிலேயே நிலை நாட்டிவிட்டுப்‌ பழிபாவ 
மற்ற வாழ்வை முடித்துக்கொள்வது சிறந்ததன்றோ! 


அகவே, எவ்வகையிற்‌ பார்த்தாலும்‌ நற்‌ 
செயல்களை ஆன வரையில்‌ செய்து கொண்டிருப்‌ 
பதே நல்லது என்னும்‌ முடிவில்‌ யாரும்‌ ஐயம்‌ கொள் 
வகுற்கு இடமீல்லை, 


இவ்வாறு நமது சான்றோன்‌ விளக்க உரை 
நிகழ்த்தியதும்‌ சூழ்ந்து நின்ற சந்தேகப்‌ பேர்வழிகள்‌ 
யாவரும்‌ “*தகெளிவு சண்டோம்‌'”' என்று ஓரே 
குரலில்‌ முழங்கினார்கள்‌. 

நமது சான்றோன்‌ யார்‌? அவன்‌ பாடிய பாடல்‌ 


எது? 


31 


நமது சான்றோன்‌ கோப்பெருஞ்சோழன்‌. அவன்‌ 
பாடிய பாடல்‌ இதோ: 
செய்குவங்‌ கொல்லோ நல்வினை மெனவே 
ஐய ஊற அர்‌ கசடீண்டு காட்சி 
நீங்கா நெஞ்சத்துத்‌ துணிவில்லோரே; 
யான வேட்டுபவன்‌ யானையும்‌ பெறுமே, 
குறும்பூழ்‌ வேட்டுவன்‌ வறுங்கையும்‌ வருமே; 
அதனால்‌ உயர்ந்த வட்டத்‌ துயர்ந்திசினோர்க்குச்‌ 
செய்வினை மருங்க& னெய்க லுூண்டெனிற்‌ 
இறாய்யா வுலகத்து நுகர்ச்சியுங்கூடும்‌ 
தொய்யா வுலகத்து நுகர்ச்சி பில்லெனின்‌ 
மாறிப்‌ பிறப்பினி ண்மையும்‌ கூடும்‌; 
மாறிப்‌ பிறவாராயிணும்‌ இமயத்துக்‌ 
கோடு யுர்ந்‌ கன்ன கும்‌ மிசைநட்டுத்‌ 
இதில்‌ யார்க்கையொடு மாய்தலறத்‌ தவத்தலையே 
--புறநானூறு-214. 


[இதன்‌ பொருள்‌: அறச்செயலைச்‌ செய்வோமோ 
மாட்டோமோ என்று கருதிச்‌ சந்தேகம்‌ 
நீங்கார்‌, அழுக்கு நிறைந்த அறிவும்‌ முயற்சி 
குறைந்த உள்ளமும்‌ உடையார்‌ கெளிவில்லா 
தோர்‌, யானை வேட்டைக்குப்‌ போவோன்‌ 
யானையையும்‌ எளிதாகப்‌ பெறுகிறான்‌. காடை 
வேட்டைக்குப்‌ போவோன்‌ அது பெறாது 
வெறுங்கையலனாகவும்‌ திரும்புவான்‌. அதனால்‌ 
உயர்ந்த விருப்பத்கையுடைய உயர்ந்கோர்க்கு 
அவர்கள்‌ செய்கின்ற நற்செயல்களின்‌ சார்பில்‌ 
எவையேனும்‌ நன்மைகள்‌ அடையக்‌ கூடுமாயின்‌ 
அவர்கள்‌ சொர்க்க லோகத்தின்‌ இன்பமும்‌ 
அனுபவிக்கக்‌ கூடும்‌. அது கிடையாதென்ற 
ஐயம்‌ ஏற்பட்டால்‌ மறுபிறப்பில்‌ இன்பம்‌ 
எய்தக்கூடும்‌. அதிலும்‌ சந்தேகம்‌ முளைத்தால்‌ 
இமயமலையின்‌ சிகரம்‌ உயர்ந்தாற்போல தமது 
புகமை நிலைநிறுத்தி வசையில்லாக உடம்‌ 
போடு இறத்தல்‌ மிகச்‌ சிறந்தது. அதனால்‌ 
எப்படியும்‌ நல்வினை செய்கலே கடமை,] 


32 


சமுதாயக்‌ காட்சி-7 
படம்‌ பிடித்தவர்‌: 
கணியன்‌ பூங்குன்‌ றனார்‌ 


இவர்‌, முதல்‌ வரிசையில்‌ முதலிடம்‌ பெறத்‌ 
குக்க சான்றோர்‌. பிசிராந்தையார்‌ வரிசையைச்‌ 
சார்ந்தவர்‌. 

இவர்‌ இடரிலும்‌ சுடரிலும்‌, இன்பத்தும்‌ 
துன்பத்தும்‌, வாழ்விலும்‌ தாழ்விலும்‌, எவ்விடத்தும்‌ 
எந்நிலையிலும்‌, அயராத உள்ளமும்‌ கலங்காத 
அமைதியும்‌ உடையவர்‌. 


இச்சான்றோர்‌, நலம்‌ செய்தார்‌ என்று ஒரு 
வரைப்‌ புகழ மாட்டார்‌; தது செய்தாரென்று ஒரு 
வரை இகழ மாட்டார்‌; இவ்வாறே பெரியோரான 
ஒருவரைத்‌ தலைக்குமேல்‌ தூக்கிவைத்து ஆடுவதும்‌, 
சிறியோரான ஒருவரை எள்ளி நகையாடுவதும்‌ 
அறியாதவர்‌. 

உயிர்களெல்லாம்‌,  காம்காம்‌ செய்கிற 
செயலுக்கு ஏற்ப இன்பமும்‌ துன்பமும்‌, உயர்வும்‌ 
தாழ்வும்‌, செல்வமும்‌ வறுமையும்‌ அடையும்‌ என்ற 
உண்மையை நால்கள்மூலம்‌ கற்று அறிந்து தெளிந்‌ 
குவார்‌. 


மேற்படி உண்மையின்‌ நடமாடும்‌ கோயிலாக 
இவர்‌ வாழ்க்கை அமைந்து விளங்கியதால்‌ இவர்‌ 


ப 
ல 
A 
த 
A 
த 


5 


எத்தகைய மன்னர்களையும்‌ வள்ளல்களையும்‌ 
பாராட்டி பாடினார்‌ இல்லை. 


இகைக்‌ கண்ட அக்காலச்‌ சான்றோர்கள்‌ வியப்‌ 
படைந்தார்கள்‌. சிலர்‌ இவரை அணுகி :*பாடவல்ல 
சான்றோராகிய நீவீர்‌ எவரையும்‌ பாடாமல்‌ இருக்கக்‌ 
காரணம்‌ என்ன?” என்று கேட்டார்கள்‌. 

அதற்கு நமது சான்றோர்‌, காம்‌ கெளிந்த 
கருத்து மணிகளைக்‌ கொருக்துப்‌ பின்வருமாறு 
அருளினார்‌! 

“எத்தனை எத்தனையோ ஊர்களைக்‌ கண்டிருக்‌ 
கிறேன்‌ ; எத்தனை எத்தனையோ மக்களைப்‌ பார்த்திருக்‌ 
திறேன்‌ ; பழகி இருக்கிறேன்‌. நாடு, மொழி, நிறம்‌, 
இன்னபிற, மனிதனிலிருந்து மனிதனைப்‌ பிரித்து 
வைக்கும்‌ தடைச்சுவர்களெல்லாம்‌ எனது அறிவு 
வெளிச்சத்தில்‌ நொறுங்கிக்‌ தவிடு பொடி ஆஃகிவிடு 
இன்றன, எல்லா ஊர்களும்‌ எனது ஊர்களே! 
எல்லா மக்களும்‌ எனது உறவின்‌ மக்களே, 

எனக்குத்‌ இமை செய்யும்‌ பகைவன்‌ என்று 
ஒருவன்‌ எங்கும்‌ என்றும்‌ எதிலும்‌ இல்லை. எனக்கு 
நன்மை செய்யும்‌ நண்பன்‌ என்று ஒருவன்‌ எவ்விடத்‌ 
தும்‌ எப்பொழுதும்‌ எவ்விதத்திலும்‌ இல்லை. 
ஏனென்றால்‌ எனது செயலுக்குக்‌ தக்கபடி நன்மை 
யும்‌ தமையும்‌, பெருமையும்‌ சிறுமையும்‌ என்னாலேயே 
எனக்கு ஏற்படுகின்றன எனக்‌ காண்கின்றேன்‌. 
அகவே நன்மையும்‌ தமையும்‌ பிறர்தர வருவன 
அல்ல என்பது எனது அழுத்தமா கருத்து. 

முன்பு கூறியது மாதிரி, துன்பமும்‌ இன்பமும்‌ 
செய்யும்‌ செயலின்‌ விளைவாகவே நிகழுகன்றன 
என்பதுதான்‌ எனது முடிவு. 


பிறப்பும்‌ இறப்பும்‌ உலகத்து இயற்கை; பிறந்‌ 
தவர்‌ யாவரும்‌ இறப்பது உறுதி. இதில்‌ புதுமை 
ஒன்றும்‌ இல்லை. | 


34 


ஆகவே, வாழ்வில்‌ விருப்பம்‌ காட்டுகிற 
பொழுது இனிப்புக்‌ கொள்வதும்‌, வெறுப்புத்‌ தட்டு 
இற பொழுது கசப்புக்‌ கொள்வதும்‌ என்னிடம்‌ 
இல்லை. 

வானம்‌ சோனா மாரி பொழிந்து பெருவெள்ளம்‌ 
கட்டுக்கடங்காமல்‌ பாறைகளை எதிர்த்து மீறிப்‌ 
பேரிரைச்சலுடன்‌ கரைபுரண்டோடுகிற பெரிய 
ஆற்றில்‌ செல்லும்‌ தெப்பம்‌, நீரோட்டத்தின்‌ 
செயல்‌ வழியே அது இழுக்கிற இழுப்புக்குக்‌ 
தக்கவாறு சென்று கொண்டிருக்கும்‌ அல்லவா? அது 
போல்‌, வாழ்வு செயலுக்குத்‌ தக்கபடி பயன்‌ என்ற 
நியதிவழியே பிசகின்றிச்‌ செல்கிறது. பகுத்தறிவு 
மிக்க சான்றோர்கள்‌ இந்த உண்மையைக்‌ கெள்ளத்‌ 
தெளியக்‌ கண்டு காட்டியிருக்கிறார்கள்‌. இதே 
உண்மையை அவர்கள்‌ வழி நானும்‌ காண்கிறேன்‌. 


எனவே, இந்த உலகத்தில்‌ அருமை பெருமை 
களில்‌ மிக்கவர்‌ என்று யாரையும்‌ துதிபாடி வியப்‌ 
பதும்‌ இல்லை. அவற்றில்‌ OT வ்‌ யாரை 
யும்‌ இகழ்ந்து க்கி ம இல்லை 
அன்பும்‌ பண்பும்‌, அறிவும்‌ அறனும்‌ நிறைந்த 
நமது சான்றோர்‌ உலகம்‌ மணம்‌ அமைந்து வாழ 
வல்ல முன்‌ மாதிரியான தமது அரிய வாழ்க்கை 
முறையை எடுத்துக்‌ காட்டியதும்‌ கேட்டோர்‌ 
தெளிவு எய்தி வணங்கிச்‌ சென்றார்கள்‌. 
நமது சான்றோர்‌ யார்‌? அவர்‌ அருளிச்‌ செய்க 
பாடல்‌ எது? 
சான்றோர்‌ கணியன்‌ பூங்குன்றனார்‌. அவர்‌ தந்த 
பாடலமுது இதோ: 
“யாதும்‌ ஊரே 
யாவரும்‌ கேளிர்‌! 
தீதும்‌ நன்றும்‌ 
பிறர்‌ தர வாரா. 


35 


நோதலும்‌ தணிதலும்‌ 
அவற்றோ ரன்ன 
சாதலும்‌ புதுவ 
தன்றே; வாழ்தல்‌ 
இனிதென மகழ்ந்தன்றும்‌ 
இலமே; மின்னொடு 
வானம்‌ தண்துளி 
தலகு யாறாது 
கல்‌ பொருது இறங்கும்‌ 
மல்லில்‌ பேர்‌ யாற்று 
நீர்வழிப்‌ பட உம்‌ 
புண போல்‌ ஆருயிர்‌ 
முறை வழிப்‌ ப௫ உம்‌ 
என்பது திறவோர்‌ 
காட்சியில்‌ கெளிந்தனம்‌ 
ஆகலின்‌ மாட்சியில்‌ 
பெரியோரை உயர்த்தலும்‌ 
இலமே. 
சிறியோரை இகழ்தல்‌ 
அதனிலும்‌ இலமே. _புறநானூறு-1 92, 


[இதன்‌ பொருள்‌: எமக்கு எல்லாம்‌ ஊர்‌; எல்லாரும்‌ 
சுற்றத்தார்‌. இயதும்‌ நல்லதும்‌ எம்மால்‌ வரு 
மன்றிப்‌ பிறர்‌ தரவாரா. நோதலும்‌ அது தீர்‌ 
தலும்‌ அவற்றைப்போல்‌ எம்மாலேயே வரும்‌. 
காதலும்‌ புதியதல்ல, கருவில்‌ தோன்றிய நாள்‌ 
முதல்‌ உள்ளது. ஆகவே வாழ்தல்‌ இனியது 
என்று மதிழ்ச்சி அடைகிறதும்‌ இல்லை. ஒரு 
வெறுப்பு வந்த பொழுது இன்னாதது என்று 
இருக்கிறதும்‌ இல்லை. மின்வெட்டி, மழை 
பெய்து கரை புரண்டோடும்‌ வெள்ளம்‌ கல்லை 
அலைத்துப்‌ பேரிரைச்சல்‌ கிளப்பும்‌ பெரிய 
ஆற்றின்‌ நீர்‌ வழியே செல்லும்‌ தெப்பம்போல 
அரிய உயிர்‌ “செயலுக்கேற்றப்‌ பலன்‌ என்ற 


36 


நியதி வழியே செல்லும்‌, இந்த உண்மையை 
நன்மைக்‌ கூறுபாடு அறியும்‌ சான்றோர்‌ நூல்‌ 
வழியாகத்‌ தெளிந்திருக்கிரேம்‌. எனவே, 
மாட்சி மிக்க பெரியோரைப்‌ புகழ்தலும்‌ 
இல்லை. சிறியோரைப்‌ பழித்தல்‌ அது கூட 
இல்லை. ] 


௪... 3 க 


சமுதாயக்‌ காட்சி-8 
படம்‌ பிடித்தவர்‌: 
மதுரை ஆசிரியர்‌ நல்லந்துவனார்‌ 


சமுகாய மனிதனிடம்‌ எண்ணற்ற குணச்சித்‌ 
திரங்களைக்‌ காண்கிறோம்‌. மனிதனுடைய வாழ்வு 
வளர வளர சிக்கலும்‌ இடுக்கணும்‌ நிறைந்த வாழ்வு 
உருவாகிறது. எத்தனை எத்தனையோ வகை வகை 
யான குணவேறுபாடுகள்‌ தோன்றுகின்றன. 


நமது சான்றோர்‌ அனுபவக்கடல்‌. பல்வேறு 
குணச்‌த்திரங்களைப்‌ பயின்று தெளிந்தவர்‌ . 


ஒருநாள்‌ நமது பெரியார்‌ உள்ளக்‌ கிளர்ச்சி 
யில்‌ இளைத்து நின்றார்‌. பிறிதொரு பெரியார்‌ அவரை 
அணுகி சில சிறந்த குணங்களைப்‌ பற்றிய கருத்து 
வரையறைகளை உங்களிடம்‌ கேட்டறிய வந்துள்‌ 
ளேன்‌ என்றார்‌. “நன்று சேளுங்கள்‌, என்றார்‌ நமது 
சான்றோர்‌. 


கேள்வி: இல்வாழ்க்கை நடத்துவது என்றுசொல்லு 


வது எனன: 


பதில்‌: வறுமைப்பட்டவர்களுக்கு எவ்வகையிலும்‌ 
ஏதாவது ஒரு உதவி செய்கல்‌, 


கேள்வி: ஒன்றைப்‌ பாதுகாத்தல்‌ என்று கூறினால்‌ 
மபொருள்‌ என்ன? 


38 


பதில்‌: 


கேள்வி ள்‌ 


பதில்‌: 


கேள்வி: 


பதில்‌: 


கேள்வி: 


பதில்‌: 


கூடினவர்களைப்‌ பிரியா மலிருப்பது. 
அதாவது “ஒருவர்‌ பொறை இருவர்‌ நட்பு” 
என்றபடி நட்புறவு கொண்டு ஒருமுறை 
கூடிவிட்டால்‌ அதைக்‌ கூடியவரையில்‌ 
பிரிந்துவிடாதபடி பாதுகாத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்பது. 


“மனிதப்‌ பண்பு” என்று கூறுவது என்ன? 
உலக நடப்பு எவ்வாறு செல்கின்றது என்‌ 


பதைத்‌ தெளிந்து தெரிந்து அந்த வழியில்‌ 
உறுதியோடு செல்வது. 


“அன்பு” என்று எதைச்‌ சொல்வது? 
குன்னை அண்டி, ஒண்டிக்‌ கிடக்கும்‌ சுற்றக்‌ 
தார்களைக்‌ கைவிடடா இருப்பது. 

“அறிவு” என்று எதைக்‌ கூறுவது? 


அறிவிலிகள்‌ தன்னைப்‌ பார்த்துச்‌ 
சொல்லும்‌ பயனிலாத சொற்களைப்‌ 
பொறுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


“ஒருவரோடு ஒருவர்க்கு உறவு” என்று 
சொல்வகன்‌ கருத்து என்ன? 
சொன்ன சொல்‌ மாறாமல்‌ 
ஏற்படுவது . 


நிறை 


என்ன? 


நடப்பதால்‌ 
என்று சொல்வதன்‌ அர்த்தம்‌ 


மறைவுகளை திரையை விலக்கி 
படுத்தாமல்‌ அடங்கி ஒழுகுதல்‌. 


முறை” என்பகுற்கு வரையறுப்பு என்ன? 


(இது அரசனைப்‌ பற்றி எழுந்த கேள்வி) 


வெளிப்‌ 


39 


பதில்‌: தம்மவர்‌ என்று கண்ணோட்டம்‌ செய்யா 
மல்‌, அவர்‌ செய்த குற்றத்திற்கு ஏற்ப 
அவர்‌ உயிரை வாங்கல்‌. 

ககள்வி: “பொறுமை” என்று சொல்வது என்ன? 


பதில்‌: துனது பகைவரை உரிய காலம்‌ வரும்‌ 
வரையில்‌ பொறுத்துக்‌ கொள்வது. 


மயக்கரில்லாமல்‌ வாழ்வில்‌ கடைப்பிடிக்கத்‌ 
கக்க வண்ணம்‌ இவ்வளவு கெளிவாக வரையறுத்துச்‌ 
சொன்னவர்கள்‌ யான்‌ அறிந்த மட்டில்‌ யாரும்‌ 
இல்லை என்று வந்கு பெரியார்‌ மகிழ்ந்து கைகூப்பி 
விடை பெற்றுச்‌ சென்றார்‌. 


நமது சான்றோர்‌ யார்‌? அவர்‌ பாடிய பாடல்‌ 
எது? நமது சான்றோர்‌ “கற்றார்‌ ஏத்தும்‌ கலித்‌. 
கொகை' யில்‌ முதல்‌ நான்கு கலிகளையும்‌ ஒருங்கு. 
தொகுத்து ஐந்தாம்‌ கலியாகிய நெய்தற்‌ கலியையும்‌ 
பாடிச்‌ சேர்த்து “கலித்‌ கொகை' நூலை ஆக்கித்தந்த 
நல்லிசைப்‌ புலவர்‌. இவர்‌ பெயர்‌ மதுரை ஆசிரியர்‌ 
நல்லந்‌ துவனார்‌. இவர்‌ பாடிய பாடல்‌ இதா! 


ஆற்றுதலெ ஸ்பிதொண் 
றலர்ந்தவர்க்‌ குதவுதல்‌ 
போற்றுதலெ ன்பது 
புணர்ந்காரைப்‌ பிரியாமை 
பண்‌ 2 ப னப்படுவது 
பாடறிந்‌ தாழுகுத 
லன்‌ பெனப்படுவது 
கன்களை கெறுஅமை 
பறி வெணப்படூவேது 
பேதையர்‌ சொன்‌ »னோன்றல்‌ 
சிவ ஸனப்படுவது 
கூறியது மரா அமை 
நிறையெனம்‌ படுவறு 
மறை பிற ரறியாமை 


40) 


முறை எனப்படுவது 
கண்ணோடாது உயிர்வெளவல்‌ 
பொறை எனப்படுவது 
போற்றாரைப்‌ பொறுத்தல்‌ 
--கலித்தொலகை-133: 6-14. 


பொழிப்புரை: வாழ்க்கை நடத்துவது என்பது” 
இல்லை என்று வந்தவர்களுக்கு உதவி செய்வது: 
பாதுகாத்தல்‌ என்பது, ஏற்பட்ட நட்பு எளிதில்‌ 
உடைந்து விடாமல்‌ காத்துக்‌ கொள்வது; 
மக்கள்‌ தன்மை என்று சொல்வது, உலகநடை 
தெரிந்து அதன்படி நடப்பது: அன்பு என்று 
சொல்வது, சுற்றத்தார்களைக்‌ கைவிடாதிருப்‌ 
பது: அறிவு எனப்படுவது, அறியாதவர்‌ 
களுடைய பேச்சைப்‌ பொறுத்துக்‌ கொள்வது: 
உறவு எனப்படுவது, சொன்ன சொல்‌ மறவாமல்‌ 
நடப்பது; நிறை என்பது, மறைவுகளை அம்பலப்‌ 
படுத்தாமல்‌ அடக்கத்துடன்‌ நடந்துகொள்வது ; 
முறை என்பது, வேண்டியவர்‌ என்று பாராமல்‌ 
குற்றத்தைப்‌ பார்த்து அதற்கு ஏற்ப கொலை 
குண்டனை புரிவது; பொறுமை என்பது, உரிய 
காலம்‌ வரும்‌ வரையில்‌ பகையைப்‌ பொறுத்துக்‌ 


கொள்வது, ] 


41 


சமுதாயக்‌ காட்சி-9 
படம்‌ பிடித்தவர்‌: 


காப்ப்யாற்றுக்‌ காப்பியனார்‌ 


நமது சான்றோர்‌, சமுதாய வாழ்வில்‌ அரசி 
யலின்‌ இடத்தை மிகச்‌ சிறப்பாகப்‌ பார்க்கிறார்‌. 
“மன்னர்‌ உயிர்த்தே மலர்தலை உலகம்‌?” என்று 
கண்ட சான்றோர்கள்‌ வாழ்ந்த காலம்‌ இவர்காலம்‌. 

உலகில்‌ பிறர்‌ உதவியின்றி வாழ்தல்‌, இந்திரன்‌, 
சந்திரன்‌, மகேந்திரனுக்கும்‌ முடியாத காரியம்‌. 
ஒருவருக்கு ஒருவர்‌ உதவி அளித்து வாழும்‌ முறையி 
லேயே உலக இயற்கை நடைபெறுகிறது. பிறர்‌ 
வாழ்வுக்கு உதவி புரிவதில்‌ தம்‌ வாழ்வுக்கு வலிமை 
பெருகும்‌ அடிப்படையிலேயே வாழ்வு அமைந்து 
கிடக்கிறது. இந்த உண்மைகளையெல்லா.ம்‌ நமது 
புலவர்‌ வேறு தெளிவாகக்‌ காண்றைர்‌. 

மேலும்‌, சமுதாயத்தின்‌ மையமாக விளங்கும்‌ 
மன்னன்‌ எவ்வளவுக்‌ கெவ்வளவு மன்னுயிர்களைப்‌ 
பேணிக்‌ காப்பாற்றுறொனோ, அவ்வளவுக்கவ்வளவு 
அவன்‌ வாழ்வும்‌ வளமும்‌ மாண்புறுவதைக்‌ காண்‌ 
கிறார்‌. 

நமது சான்றோருக்கு ஒரு முறை சளங்காய்க்‌ 
கண்வை நார்முடிச்‌ சேரல்‌ என்ற சேர அரசனை 
வாழ்த்தும்‌ வாய்ப்புக்‌ இடைக்கது. அரசு பற்றி தாம்‌ 
வாழ்வில்‌ கண்டு கெளிந்த மேற்கூறிய உண்மைகளை 
மனக்கண்‌ முன்‌ நிறுத்தி அரசனை வாழ்த்தினார்‌. 


42 


சேரமன்னனை “நின்‌ பொருட்டு நீ வாழ்க!” 
என்று வாழ்த்தவில்லை. | 

களங்காய்க்‌ கண்ணி, பகைவர்க்கு அருளுதலை 
யும்‌, நண்பர்களுக்கு உதவுதலையும்‌, அவன்‌ குடை 
நிழலில்‌ அவனை அணுகுவோர்க்கெல்லாம்‌ அவன்‌ 
உதவிய வண்ணம்‌ இருத்தலையும்‌ அற்புதமாகப்‌ 
படம்‌ பிடித்துக்‌ காட்டி, “அரசே, இந்த உலகச்‌ 
தோர்‌ பொருட்டு நின்‌ செல்வமும்‌ நின்‌ வாழ்நாளும்‌ 
வாழ்க!” என்று வாழ்த்தினார்‌. 

இந்த வாழ்த்தை இன்று படித்தாலும்‌ நமது 
மெய்‌ சிலிர்க்கிறது: நாம்‌ பரவசமடைகிறோம்‌. 

இந்தச்‌ சான்றோர்‌ யார்‌? இவர்‌ பாடிய பாடல்‌ 
செந்தேன்‌ எது? 


இவர்‌ பெயர்‌ காப்பியாற்றுக்‌ காப்பியனார்‌, இவா்‌ 
பாடிய பாடல்‌ இதோ! 


வாழ்கநின்‌ வளனே நின்னுடை வாழக்கா J 
¢ J த 45) 


வாய்மொழி வாயர்‌ நின்புகழ்‌ ஏத்தப்‌ 2. 
பகைவர்‌ ஆரப்‌ பழங்கண்‌ அருளி எது 72, இ 
நகைவர்‌ ஆர நன்கலம்‌ சிதறி * 
ஆன்று அவிந்து அடங்கே செயிர்ூர்‌ செம்மால்‌! 
வான்தேய்‌ நல்லிசை உலக மொடு உயிர்ப்பத்‌ 7} 
துனங்குடி இருத்திய வலம்படு வென்றியும்‌ 
மாயிரும்‌ புடையில்‌ மாக்கமல்‌ புனைந்து 
மன்னெயில்‌ எறிந்து மறவர்த்‌ தரீடுத்‌ 
தொன்ன ச்‌ சிறப்பின்‌ நின்‌ நிழல்‌ வாழ்நர்க்குக்‌ 
கோடறவைத்த கோடாக்‌ கொள்கையும்‌ நன்றியெரி 

துடையையால்‌ நீயே 
வெந்திறல்‌ வேந்த இவ்‌ உலகத்‌ தோர்க்கே. 


பதிற்றுப்பத்து: 37 


(பொழிப்புரை: உண்மை மொழிகளையே பேசும்‌ 
நாவினர்‌ நின்பெருமையை பாராட்ட பகைவர்‌ 


43. 


களும்‌ மனநிறைவு அடையும்‌ வண்ணம்‌ பழைய 
கண்ணோட்டத்தோடு அருள்‌ சுரந்து நண்பர்கள்‌ 
மனம்‌ நிறையும்படி சிறந்த அணிகலன்களை 
அவர்களுக்கு வாரி வழங்கி, அச்செயல்களால்‌ 
பெருமிதம்‌ எதுவும்‌ கொள்ளாமல்‌ அறிவு 
அகன்று புலன்‌ அவிந்து அருளில்‌ அடங்கிய தது 
தீர்ந்த தலைவனே! வானளாவிய நின்‌ புகழ்‌ 
உலகம்‌ எங்கணும்‌ மணம்‌ வீச, பகைவரால்‌ நிலை 
கலங்கும்‌ குடிமக்களை அவ்வாறு கலங்கா 
வண்ணம்‌ செய்து, நினது பேராற்றலால்‌ 
ஒழுங்கையும்‌, அமைதியையும்‌ நிலைநாட்டி மேன்‌ 
மேலும்‌ வெற்றி பெறுவதற்குரிய அடிப்படை 
வெற்றி கண்டாய்‌. பெருமைக்குக்‌ காரணமான 
கரிய பனந்தோட்டு மாலையும்‌ சிறந்த வீரக்கம்‌ 
லும்‌ அணிந்தாய்‌. நிலைத்த பகைவர்‌ அரணை 
அழித்து அங்கிருந்த வீரர்களுக்கு விடுதலை 
குந்தாய்‌. தொன்மை சிறப்பு மிக்க நின்நிழல்‌ 
வாழ்‌ வீரர்களுக்குக்‌ கொடுமையில்லா தபடி 
செய்தாய்‌. நிலைகோணாத கொள்கையைச்‌ சிறப்‌ 
புடன்‌ கடைப்பிடித்தாய்‌. இத்தகைய பெரும்‌ 
பேராற்றல்‌ வாய்ந்த அரசே! இவ்வுலகத்தார்‌ 
பொருட்டு நின்‌ செல்வம்‌ வாழ்க! நின்‌ வாழ்‌ 
நாள்‌ வாழ்க!] 


44 


சமுதாயக்‌ காட்சி-10 
படம்‌ பிடித்தவர்‌: 
பக்குடுக்கை நன்கணியரா 


நமது சான்றோர்‌ வாழ்க்கைக்‌ கலையின்‌ கெள்‌ 
ளமுதம்‌ உண்டவர்‌. வாழ்வின்‌ இன்பத்தையும்‌ 
துன்பத்தையும்‌, மேட்டையும்‌ பள்ளத்தையும்‌, 
ஒளியையும்‌ இருளையும்‌ அக்குவேறு அணிவேருக 
அலசிப்‌ பார்த்த பெருமான்‌. 


அவர்‌ கண்ட அரசர்களும்‌ செல்வர்களும்‌ 
பேராசையில்‌ மிதந் த பெருச்சாளிகளாயிருந் 
தார்கள்‌. | 'உலுத்தவனுக்கு உலகம்‌ உண்டு, இளைத்‌ 
குவனுக்கு உலகம்‌ இல்லை'' என்ற கொள்கை 
அவர்களைப்‌ பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்தது. 


நமது பெரியார்‌, பொருளீட்ட வெறியும்‌, 
போர்க்கோலமும்‌ கும்மாளம்‌ போடுவதைக்‌ கண்‌ 
டார்‌. இதன்‌ விளைவாக நாட்டில்‌ இன்ப வாழ்வுக்கு 
இடமில்லை என்பதையும்‌ கண்டார்‌. 

சமுதாய வாழ்வுக்கு வழிகாட்ட விரும்பிய 
நமது சான்றோர்‌ பின்வருமாறு கூறினார்‌: 

“ஒரு வீட்டில்‌ காப்பறை முழங்குகிறது; மற்‌ 
றொரு வீட்டில்‌ மணப்பறை முழங்குகிறது. ஒருத்தி 


சடை போட்டு பூச்சூடி அழகு வழிய நிற்கிறாள்‌. 
வேறொருத்தி கணவனைப்‌ பிரிந்து கண்கலங்க 


45 


நிற்கிறாள்‌. இவ்வாறு இருவேறு வாழ்வைப்‌ படைத்‌ 


தவல்‌ பண்பில்லாப்‌ பாவி. 


்‌ மேனோக்காக இந்த மாறுபட்ட காட்சிகளைக்‌ 
காண்பவர்கள்‌ உலகம்‌ இனிமையற்றது'' என்‌ 
இருர்கள்‌, 


அது சரியல்ல,” 


“உலக இயல்பை உணர்ந்தவர்கள்‌ எதனிலும்‌ 
இனிமை காண முயலுதல்‌ வேண்டும்‌!” ்‌ 


ஆகா! நமது சான்றோர்‌ உலகில்‌ “வாழ்வாங்கு 
வாழ”: வகுத்துக்‌ காட்டும்‌ வழி எவ்வளவு பண்‌ 
பட்டது! 


நமது சான்றோர்‌ யார்‌? நமது சான்றோர்‌, 
பக்குடுக்கை நன்கணரியார்‌ . 

அவர்‌ பாடிய பாடல்‌ எது? 
இதோ: 

“ஓர்‌ இல்‌ நெய்தல்‌ 

கறங்க, ஓர்‌ டுல்‌ 

ஈர்ந்தண்‌ முழவின்‌ 

பாணி ததும்ப 

புணர்ந்தோர்‌ பூவை 

அணியப்‌ பிரிந்தோர்‌ 

பைதல்‌ உண்‌ கண்‌ 

பனிவார்பு உறைப்பப்‌ 

படைத்தோன்‌ மன்றஅப்‌ 

பண்பி லாளண்‌ 

இன்னாது அம்ம இவ்வுலகம்‌ 

இனிய காண்டுதன்‌ 

இயல்‌ புணர்ந்‌ தோரே” 


_—புறநானுூறு-1 94. 


46 


ஒரு மனையில்‌ காப்பறை ஒலிக்கிறது. மற்றொரு 
மனையில்‌ மணப்பறை முழக்கம்‌ மிக “குளு குளு' 
வென்று ஒலிக்கிறது; காதலரோடு கூடிய மகளிர்‌ 
பூச்சூடி அழகு செய்றொர்கள்‌; கணவரைப்‌ பிரிந்த 
பெண்கள்‌ கண்கள்‌ நீர்‌ சொரிய நிற்கிறார்கள்‌. 
இவ்வாறு இனிப்பும்‌ கசப்புமாக வாழ்வைப்‌ படைத்‌ 
தவன்‌ பண்பில்லா தவன்‌. கொடிது இவ்வுலகத்தின்‌ 
இயற்கை என்கிறோர்கள்‌ சாதாரண மக்கள்‌. ஆகவே 
உலகத்தின்‌ இயல்பை அறிந்தவர்கள்‌ எதனிலும்‌ 
இனிமை காணக்‌ கற்கவேண்டும்‌. 


47 


தமிழ்‌ அமிழ்தம்‌ 
குறுந்தொகைக்‌ காட்சி 


சங்க காலப்‌ பாடல்கள்‌ கற்பனை அதிக்கம்‌ 
கொண்டவைகள்‌ அல்ல; எதார்த்தத்தில்‌ ஊறி 
நிற்பவை. 


அந்தநாள்‌ வ கை இன்றுபோல்‌ சிக்க 
லான வாழ்க்கை அல்ல இயற்கையோடி யைந்த 
எளிய, சிக்கல்‌ குறைந்த வாழ்க்கை. 


சங்ககால இலக்கியங்களில்‌ ஒரு சிறந்த இலக்‌ 
தியம்‌ குறுந்தொகை. அகப்‌ பொருள்‌ உணர்ச்சிகளை 
மிக அழகுபட வடித்துத்‌ தொகுத்துக்‌ காட்டும்‌ 
நூல்‌ அது. அதில்‌ ஒரு பாட்டு இரண்டு ஆக்மாக்‌ 
களின்‌ ஓட்டுறவைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 


ஒரு ஆணும்‌ பெண்ணும்‌ நெஞ்சம்‌ கலக்கிறார்‌ 
கள்‌. எத்தகைய தட்டுத்‌ தடங்கலும்‌ இல்லாமல்‌ 
கலக்கிறார்கள்‌. சாதிச்‌ சுவரோ, நிறத்தடையோ, 
மொழி வேற்றுமையோ, நாட்டுப்‌ பிரிவினையோ 
இந்தக்‌ கலப்புக்குக்‌ குறுக்கே மறுக்க வரவில்லை. 
எந்த வேறுபாடும்‌, எந்த ஒரு மாறுபாடும்‌ இந்த 
அன்புப்‌ பிணைப்புக்குக்‌ கிட்ட.முட்ட நெருங்கவில்லை. 
இந்தக்‌ காதல்‌ ஒருமிப்பு மதயானைபோல்‌ தாராள 
மாய்‌ வீறுநடை போட்டுச்‌ செல்கிறது. 


48 


உள்ளத்தில்‌ நிகழும்‌ உண்மை நிகழ்ச்சிக்கு 
இன்னாரிடம்தான்‌ இன்ன காலத்தில்கான்‌ இன்ன 
இடத்தில்தான்‌ தோன்றும்‌ என்ற கட்டுப்பாடு 
உண்டா? இல்லை. 


இந்நெகிழ்ச்சிக்கு உரியவர்‌ எவரோ, அவர்‌ 
எதிர்ப்படும்‌ பொழுது அது தானே மலர்ந்து, 
மணம்வீசும்‌. தங்குதடையின்றி வெள்ளப்‌ பெருக்கு 
போல பெருக்கெடுத்துப்‌ பாயும்‌. 


செம்மண்‌ நிலத்தில்‌ மழைநீர்‌ பெய்தால்‌ அந்த 
மண்ணின்‌ நிறம்‌ நீரின்‌ நிறமாகும்‌. அந்த மண்ணின்‌ 
சுவை நீரின்‌ சுவையாகும்‌. இதுபோன்று காதலன்பு 
மிக்க நெஞ்சம்‌ இரண்டும்‌ கலக்குமானால்‌ இரண்டும்‌ 
ஒன்றில்‌ ஒன்று கலந்து ஒரு தன்மைத்தாய்‌ 
விளங்கும்‌. 


மண்‌ வேறாகவும்‌, மழை நீர்‌ வேறாகவும்‌ தனித்‌ 
தனியாக இருக்கும்போது, உலகில்‌ எவ்வகை வாழ்க்‌ 
கையும்‌ இல்லை. அது மாதிரி அண்‌, பெண்‌ உள்ளங்‌ 
கள்‌ தனித்தனியாக இயங்கும்‌ பொழுதும்‌ உலகத்‌ 
தில்‌ வாழ்க்கை ஒன்றும்‌ இல்லை என்றே சொல்ல 
வேண்டும்‌. 

எனவே, இயற்கை அவ்வாறு தனித்தனியாக 
இருக்க விடுவதில்லை. தவிர்க்க முடியாகுபடி, 
இயற்கை ஒன்று கூட்டுவிக்றெது. 

அங்ஙனம்‌ இயற்கை நிகழ்ச்சியின்படி ஒன்று 
கூடுவதுதான்‌ உண்மை நிகழ்ச்சி, அத்தகைய 
அன்புப்‌ பிணைப்புதான்‌ வலிவானது, தளராதகு, 
உறுபயன்‌ கருவது. 

இந்த இயற்கையோடியைந்த அருமருந்தன்ன 
நெஞ்சக்‌ கலப்பை பின்வரும்‌ குறுந்தொகைப்‌ 
பாடல்‌ அற்புதமாகத்‌ தீட்டிக்‌ காட்டுகிறது. | 


49 


குறுந்தொகைப்‌ புலவர்‌ ஊட்டும்‌ பாடல்‌ 
அமுகுத்கை இகோ சுவையுங்கள்‌! 
யாயும்‌ யாயும்‌ யாராகியரோ? 
எந்தையும்‌ நுந்தையும்‌ எம்முறைக்‌ கேளிர்‌? 
யானும்‌ நீயும்‌ எவ்வழி அறிதும்‌? 
செம்புலப்‌ பெயில்‌ நீர்போல 
அன்புடை நெஞ்சம்‌ தாம்‌ கலந்தனவே 


--குறுந்தொகை-4 0. 


[இதன்‌ பொருள்‌: இதற்கு முன்‌ என்‌ தாயும்‌, 
நின்‌ தாயும்‌ எத்தகைய கதொடர்பேனும்‌ 
உடையவர்களா? இல்லை. என்‌ தந்தையும்‌, உன்‌ 
தந்தையும்‌ எந்த முறையில்‌ உறவினர்‌? ஒரு 
முறையிலும்‌ இல்லை, நானும்‌ நீயும்‌ ஒருவரை 
யொருவர்‌ எப்படி அறிந்து கொண்டோம்‌? 
ஒரு வழியிலும்‌ இல்லை. பின்‌ செம்மண்‌ நிலத்தில்‌ 
பெய்த மழை நீர்போல அன்புடைய நெஞ்சங்‌ 
கள்‌ தாமாகவே இயற்கையாகக்‌ கலந்தன. ] 


20 


தமிழ்‌ இலக்கியத்தில்‌ கருத்துப்‌ புரட்சி 


இலக்கியம்‌ சமுதாயச்‌ சூழ்நிலையில்‌ உருவாகும்‌ 
மரம்‌ மட்டுமன்று; சமுதாயச்‌ சூழ்நிலையை உருவாக்‌ 
கும்‌ வித்துமாகும்‌. சரித்திர வளர்ச்சி உருவற்ற 
சக்திகளால்‌ உருவாவதில்லை. சரித்திரம்‌ மனிதனா 
லும்‌ கருத்துக்களாலும்‌ உருவாகின்றது. இலக்கிய 
மும்‌, தத்துவஞானமும்‌, அரசியல்‌ கோட்பாடுகளும்‌, 
நீதி நெறிகளும்‌ சரித்திர வளர்ச்சியின்‌ சக்திமிக்க 
கருவிகளாய்த்‌ திகழ்கின்றன. 


இலக்கியத்தின்‌ புரட்சிக்‌ கடமை என்ன? மகத்‌ 
தான மரபு யாது? எழுத்தாளனைத்‌ தன்னுணர்வு, 
குறுகிய தனி முயற்சி என்ற தளைகளிலிருந்து விடு 
விப்பதும்‌ படைப்பாற்றல்‌ மிக்க எழுத்தாளனை 
அவன்‌ தன்‌ ஒரு தனிப்‌ பெருங்‌ கடமையோடு 
அதாவது உண்மையை ஓட்டுமொத்த யதார்த்‌ 
தத்தை ஓட்டிய அறிவைப்‌ பெறும்‌ கடமையோடு 
நேருக்கு நேர்‌ கொணர்ந்து நிறுத்துவதும்தான்‌. 


மாற்று உரு கொடுக்கிறான்‌ 


தனது உள்‌ உணர்ச்சியின்‌ தூண்டுதலால்‌ எழுத்‌ 
தாளன்‌ யதார்த்தம்‌ (Reality) என்ற பழுக்கக்‌ 
காய்ச்சிய உலோகத்கை எடுத்து சம்மட்டியடி 
கொடுத்து தனது நோக்கத்திற்கேற்ப மாற்றுருக்‌ 
கொடுக்கிறான்‌. நோவாமி மிச்சிஸன்‌ என்ற 
பேராசிரியனின்‌ சொற்றொடரில்‌ சொன்னால்‌, 
சிந்தனையின்‌ பலாத்காரங்களால்‌ வெறி கொண்டு 


21 


யதார்த்தத்தை உதை உதையென்று உதைத்து 
மாற்றுருக்‌ கொடுக்கிறான்‌. படையலின்‌ முழு நடை. 
முறையும்‌, கலைஞனின்‌ முழு பிரம்மப்‌ பிரயக்கனமும்‌ 
யதார்த்தத்தோடு நடைபெறும்‌ இந்தப்‌ பலாத்கார 
மமாகுலில்கான்‌ பொதிந்து கிடக்கிறது. உலகத்‌ 
தைப்‌ பற்றி ஓர்‌ உண்மையான ஓவியத்தை உருவாக்‌ 
கும்‌ இந்த நன்முயற்சியில்தான்‌ அடங்கிக்‌ கிடக்‌ 
கிறது. 

இந்த வெளிச்சத்தில்‌ தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
கருத்துப்‌ புரட்சியைப்‌ பார்க்க விரும்புகிறேன்‌ 


இவ்வாறு தமிழிலக்கியத்தின்கண்‌ வீசியதும்‌ 
தொல்காப்பியன்‌, சங்க காலச்‌ சான்றோர்கள்‌, 
வள்ளுவன்‌, காவியப்‌ புலவர்கள்‌ கம்பன்‌, பாரதி 
அஃயோர்‌ என்முன்‌ காட்சியளிக்கிறார்கள்‌. 


சிறந்தது பயிற்றல்‌ 


37 


பல்புகழ்‌ நிறுத்த படிமையோனான்‌ 

இலக்கண மாமேதை தொல்காப்பியன்‌ பல்லாயிரம்‌ 
ஆண்டைய தமிழர்‌ வாழ்க்கையை வடித்து வரை 
யறுத்த வள்ளல்‌. அவர்‌ ஓரு சூத்திரம்‌ சொல்‌ 
திற்‌. 

*“காமஞ்‌ சான்ற கடைகோட்‌ காலை 

ஏமம்‌ சான்ற மக்களோடு துவின்றி 

அறம்‌ புரி சுற்ற்மொடூஉ கழவனும்‌ ழேத்தியும்‌ 

சிறந்தது பயிற்றல்‌ இருந்தன்‌ பயணே' ' 


குமிழ்‌ மக்களின்‌ வாழ்க்கைச்‌ சித்திரமாயெ 
பொருளாதாரத்தில்‌ கற்பியலில்‌ வரும்‌ இந்தச்‌ 
சூத்திரம்‌ சிறந்தது பயிற்றலைக்‌ குடும்ப வாழ்வின்‌ 
பயனாக எடுத்தோதுகிறது. குடும்ப வாழ்வின்‌ 
முதனிலையைத்‌ தாண்டி, முதிர்ந்த நிலை அதாவது 
அருள்நிலை எய்திய தலைவன்‌, கலைவியர்‌ எல்லோரும்‌ 
இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாது வேறொன்‌ 


22 


றறியாது. “பணி புரிய வேண்டிய கடமை.” 
கடமையை எத்துணை அற்புதமாகத்‌ தொல்‌ 
காப்பியர்‌ வற்புறுத்துகிறார்‌ பாருங்கள்‌. எத்தகைய 
பண்பட்ட சமுதாய வாழ்விலிருந்து இத்தகைய 
கருத்து முளைத்திருக்க வேண்டும்‌; சிந்தியுங்கள்‌! 
௬டர்மிகும்‌ வழிகாட்டி 
சங்ககால ஏனைய புலவர்கள்‌ காட்டிய இரண்‌ 
மொரு கருத்துக்களைக்‌ கவனிப்போம்‌: 
““உண்பதுநாழி உடுப்பது ரெண்டே 
பிறவும்‌ எல்லாம்‌ ஒரோக்‌ கும்மே” * 
செல்வத்துப்‌ பயனே ஈகுல்‌ 
துய்ப்பேம்‌ எனிஷே தப்பு நபலவே 
புறம்‌. 189, 
நல்லிசைப்‌ புலவர்‌ பெருமானான நக்ரோர்‌ 
அன்பும்‌, ஒற்றுமை உணர்ச்சியும்‌ தழைக்க வழி 
காட்டுகிறார்‌. “யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌: 
(192) என்ற கணியன்‌ பூங்குன்றனாரின்‌ பொருள்‌ 
செறிந்த சொல்லும்‌ கருத்தூன்றத்‌ தக்கது. 
“நல்லது செய்தல்‌ ஆற்ற ராயினும்‌ 
அல்லது செய்தல்‌ ஒப்புமிண்‌'? 
இம்‌: ர இதி, 
இந்த அமுத வாக்கு இன்றும்‌ நாளையும்‌, 
என்றும்‌ எங்கும்‌ மனித வாழ்வுக்குச்‌ சுடர்‌ மிகும்‌ 
பொது வழிகாட்டி என்பதில்‌ யாருக்கும்‌ ஐயம்‌ 
இருக்க முடியாது, எதிர்மறையாக உலகை நல்வழிப்‌ 
படுத்தும்‌ இந்தப்‌ புலவரின்‌ கூற்று ““சுவைக்கும்‌ 
தொறும்‌ சுவைக்கும்‌ தொறும்‌” இன்பம்‌ பயக்க 
வல்லது. 
பொற்கால வாழ்வு 


மனித தத்துவக்‌ (Humanism) கொடியை 
உயர்த்திப்‌ பிடிக்க சங்க காலச்‌ சான்றோர்கள்‌ 


௪. 33 


ஈகையை அகன்‌ சிறந்த அம்சமாகப்‌ போற்றினர்‌, 
பற்பல கோணங்களினின்றும்‌ அதைப்‌ பாராட்டினர்‌. 
கருத்துக்களை அன்னார்‌ கை தேர்ந்து கையாட 
அந்தப்‌ பொற்கால வாழ்வு அத்துணை அனுபவம்‌ 
செறிந்து செழித்து நின்றது. 


“ஈயென விரத்தல்‌ இழிந்தது அதனெநிர்‌ 
ஈயேன்‌ என்றல்‌ அகுனினும்‌ இழிந்தது 
கொள்ளெனக்‌ கொடுத்தல்‌ உயர்ந்தது 
அதனெ௫ர்‌ கொள்ளேன்‌ என்றல்‌ 
அதனினும்‌ உயர்ந்தது” 


இந்த அடிகளில்‌ புலவர்‌ இரவாமை, ஈகை 
என்ற சிறந்த மனிதப்‌ பண்புகளை எவ்வாறு 
வியத்தகு விதத்தில்‌ தூக்கி வைத்துப்‌ புகழ்‌ 
கிறார்‌, பாருங்கள்‌: 
££, . ஆங்குச்‌ 
செய்‌ வெல்லாம்‌ செய்தனன்‌” 
புறம்‌: 239. 


அன்றைய எளிய புலவர்‌, இனிய, அழகிய 
தெள்ளிய தன்மான வாழ்வை சித்தரித்துக்‌ காட்டும்‌ 
பொழுது, 


்வுலியர்‌ என வழிமொழியவன்‌ 
மெலியர்‌ என மீக்‌ கூறலன்‌ 
பிறரைத்‌ தான்‌ இரப்பு அறியலன்‌ 
இரந்தோர்க்கு மறுப்பு அறியலன்‌ 


என்ற அடிகளைப்‌ படிக்கையில்‌ அந்தச்‌ செம்மை 
வாழ்வை நினைந்து நினைந்து செம்மாந்து தமிழ்ப்‌ 
பெரியார்‌ திரு. வி. க. வோடு அணிவகுத்து நினறு 
“இயற்கையோடியைந்த இன்பம்‌, இன்பத்தோ 
டியைந்த வாழ்வு” என்று கூறத்‌ தோன்றுகிறது. 


உலகம்‌ உண்டு 
கவியரசனும்‌, புவியரசனுமான இளம்பெரு 
வழுதி “உலகம்‌ உண்டு” என்று பாடல்‌ பாடு 
கிறான்‌. அதுல்‌ தனக்கென வாழாப்‌ பிறர்க்குரியா 
ளர்‌ வாழ்வதால்‌ உலகம்‌ உண்டு” என்கிறான்‌. சரித்‌ 
திரம்‌ காணாக்‌ காலத்திலிருந்து இன்றுவரை---ஏன்‌ 
நாளையும்‌ உச்சிமேல்‌ வைத்து மெச்சும்‌ சான்றாண்‌ 
மைக்குத்‌-— தமிழரின்‌ லட்சிய வாழ்வுக்கு--இளம்‌ 
பெருவழுதி, இந்தப்‌ பாடலில்‌ நெஞ்சையள்ளும்‌ நிக 
ரற்ற விளக்கம்‌ தருகிறான்‌. பாட்டைத்‌ தருகிறேன்‌, 
படியுங்கள்‌! நாவினிக்க, நெஞ்சினிக்கப்‌ பயின்றுப்‌ 
பயின்று பாராப்‌ பாடம்‌ ஆகும்வரை படியுங்கள்‌! 
“உண்டால்‌ அம்ம இவ்‌ வுலகம்‌ இந்திரர்‌ 
அமிழ்தம்‌ இயை வதாயினும்‌ இனிதெனத்‌ 
தமியர்‌ உண்டலும்‌ இலரே முனிவிலர்‌ 
துஞ்சலும்‌ இலர்‌ பிறர்‌ அஞ்சுவ தஞ்சிப்‌ 
புகழெனின்‌ உயிரும்‌ கொடுக்குவர்‌ பழியெனின்‌ 
உலகுடன்‌ பெறினும்‌ கொள்ளலர்‌ அயர்விலர்‌ 
௮ன்னமாட்சி அனயராகத்‌ 
தமக்கென முயலா நோன்றாட்‌ 
பிறர்க்கென முயலுநர்‌ உண்மை யானே.” * 
கபறும்‌: 1௫8, 
“அமிழ்தம்‌ இயைவதாயினும்‌ தமியர்‌ உண்‌ 
டலும்‌ இலர்‌”, “புகழ்‌ எனின்‌ உயிரும்‌ கொடுக்‌ 
குவர்‌””, *“பழியெனின்‌ உலகுடன்‌ பெறினும்‌ கொள் 
ளலா *— 
இவற்றினும்‌ உலக வாழ்வில்‌ தமிழனுடைய 
இலட்சிய வாழ்வுக்கு வேறென்ன குறிக்கோள்‌ 
தகேவை? 
வள்ளுவர்‌ அளிக்கும்‌ காட்சி 
இங்கிருந்து **வான்மறை'' தந்த வள்ளு 
வனிடம்‌ செல்வோம்‌. மூவேழு வள்ளல்களினும்‌ 


னல 


வள்ளலாகிய வலவ்ளுவப்‌ பெருந்தகை கரைகாணாக 
கருத்துச்‌ செல்வக்‌ களஞ்சியத்கோடு நிற்கிறான்‌. 


“வள்ளுவன்‌ கன்னை உலகினுக்கே தந்து வான்‌ 
புகழ்‌ கொண்ட'' தமிழ்த்தாய்‌ என்றான்‌ பாரதி. 
இன்னும்‌ எத்தனை உலகங்கள்‌ தோன்றினும்‌ அவ்‌ 
வுலகங்களில்‌ மக்கள்‌ தோன்றினும்‌ வரையாது 
வழங்கக்‌ கருத்துக்‌ கருவூலம்‌ தந்த வள்ளுவனைப்‌ 
பெற்று வான்‌ புகழ்‌ கொண்டான்‌ தமிழன்னை. 
வள்ளுஃன்‌ சங்க காலச்‌ சான்றோர்களின்‌ 
எவரெஸ்டுக்‌ கொடுமுடியாக நின்று புரட்சிக்‌ கருக்‌ 
துக்களை---புதுமைக்‌ கருக்துக்களை அள்ளி வீசுகிறான்‌ . 

அன்புடையார்‌ என்பும்‌ உரியர்‌ பிறர்க்கு; 
. . . மேலுலகம்‌ இல்லெனினும்‌ ஈதலே நன்று; 
பான்‌ எனது என்னும்‌ செறுக்கறுப்போன்‌ வான»ோர்க்கு 
உயர்ந்க உலகம்‌ புரம்‌; 
எவ்வ துறைவ துலகம்‌ உலகத்தோடு 
அவ்வ துறைவ தறிவு; 
தூாமின்‌ புறூவது உலூன்‌ புறக்கண்டு 
காமுறுவர்‌ கற்றறிந்தார்‌; 
பகுத்துண்டு பல்லுயி ரோம்புதல்‌ நூலோர்‌ 
தொகுத்தவற்று ளெல்லாம்‌ தல. 

நான்‌ மேலே தந்துள்ள குறளடிகளில்‌ ஏழேமுல 
கத்திற்கும்‌ வழிகாட்டவல்ல வள்ளுவன்‌ ஆனந்தக்‌ 
காட்சியளிக்கிறான்‌ என்பது எனது அழுத்தமான 
௧௫௮௧௮ 

நிகரிலா கூட்டு மேதை 

வள்ளுவனின்‌ கருத்துப்‌ புரட்சியை இன்றைய 
உலகத்தில்‌ தலைசிறந்த தத்துவ ஞானிகளில்‌ ஒரு 
வராகப்‌ பெருமதிப்புப்‌ பெற்றுள்ள ஆல்பர்ட்‌ 
ஷாவைஸ்டர்‌. என்ற சிந்தனையாளர்‌ தமது 


20 


“இந்தியச்‌ சிந்தனையும்‌ அதன்‌ வளர்ச்சியும்‌": 
(Indian thought & its development) என்ற 
ஆராய்ச்சி வல்ல நூலில்‌ பிரமாதமாக பாராட்டு 
கிறான்‌. வேது கால ரிஷிகளோடும்‌, உபநிடத்து 
முனிவார்களோடும்‌, கீதை ஆசிரியன்‌ சண்ணனோடும்‌ 
வள்ளுவனை ஒப்பு நோக்கி, வள்ளுவன்போல்‌ மற்ற 
யாரும்‌ னித வாழ்வை அத்துணை உறுதிப்படுத்திக்‌ 
கூறவில்லை என்று முடிவு கட்டிச்‌ சொல்கிறான்‌. 


வள்ளுவனுக்கு நிகரான “கூட்டு மேதை”: 
(Synthetic Genius) அக்காலத்துனும்‌ பூவுலகெங் 
கணும்‌ துருவி துருவி நோக்கினும்‌ விரல்‌ விட்டு 
எண்ணு மளவுக்குக்கூடக்‌ இடையார்‌ என்பதே 
எனது கருத்து. 

வள்ளுவன்‌ . காலத்திற்குப்பின்‌ இளங்கோவடி 
கள்‌--கூலவாணிகன்‌ சாத்தனார்‌ காலத்தில்‌ தமிழ 
கத்தின்‌ சமுதாய வாழ்வில்‌ திட்டவட்ட மான மாறு 
தல்கள்‌ ஏற்பட்டன. இந்த மாறுதல்களை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்ட கருத்துப்‌ புரட்சியின்‌ 
எதிரொலிகான்‌ சிலப்பதிகாரமும்‌, மணிமேகலையு 
மாகிய தமிழ்‌ இலக்கியச்‌ செல்வங்கள்‌. இவ்விரு 
ஒப்பற்ற காவியங்களிலும்‌ சமண. பெளத்தக்‌ கருத்‌ 
துக்கள்‌ நல்லிட ம்‌ பெற்றுள்ளன. 

இனி மத்திய காலத்திற்கு வருகிறேன்‌. 
தமிழின்‌ சரியான இரட்டையர்களில்‌ ஒருவரான 
கம்பனுக்கு வருகிறேன்‌ . 

மக்கள்‌ உயிர்‌ 

குமிழ்‌ சமுதாயத்தில்‌ கம்பன்‌ காலம்‌ வரையில்‌ 
அரசனே சமுதாய வாழ்வின்‌ உயிர்‌. “மன்னன்‌ 
உயிர்த்தே மலர்தலை உலகம்‌?” (புறநானூறு), 
“மாநில மன்னன்‌ அடிதழீஇ நிற்கும்‌ உலகு” 
(வள்ளுவர்‌), கல்வியில்‌ பெரிய கம்பன்‌ ““உயிரெல்‌ 


7 


லாம்‌ உறையும்‌ ஓர்‌ உடம்பும்‌ ஆயினான்‌?” என்று 
தசரகு மன்னனை வருணித்து மக்களை உயிராவும்‌ 
மன்னனை உடம்பாகவும்‌ ஆக்கித்‌ தெள்ளத்‌ தெளி 
வான கருத்துப்‌ புரட்சியை செய்கிறான்‌ . 


வசிட்டன்‌ இராமனுக்கு அரச நீதி கற்றுக்‌ 
கொடுக்கும்‌ சந்தர்ப்பத்திலும்‌, 
““வய்யம்‌ மண்ணுயிராக, அம்மன்ணுயிர்‌ 
உய்யத்‌ தாங்கும்‌ உடலன்ன மன்னனுக்கு 
அய்யமின்றி அறங்கடவாது அருள்‌ 
மெய்யின்‌ நின்றபின்‌ வேள்வியும்‌ வேண்டுமோ? 
என்று பாடி கம்பன்‌ இன்றைய ஜனநாயகக்‌ 
கருத்தை அன்றே வெளியிடுகிருன்‌ . 
்‌ உழுங்குலத்தில்‌ பிறந்தாரே 
உலகுய்யப்‌ பிறந்தாரே” * 


(ஏரெழுபது) 


என்று பாடி கம்பன்‌ அன்று உழவர்‌ தோழனாக 


ஜனசக்தியின்‌ வலிமை 


கசரதன்‌ அணையாகக்‌ கைகேயி சொல்ல, 
இராமன்‌ காட்டுக்குப்‌ புறப்பட்டான்‌ என்று 
அறிந்ததும்‌ வெகுண்டெழுந்து அயோத்தி மக்கள்‌, 
“புற்றுடைய காடெல்லாம்‌ 
நாடாகப்‌ போம்‌” 


என்று வீரம்‌ பேசினர்‌ என்று கம்பன்‌ பாடி ஜன 
சக்தியால்‌ உலகை ஆக்கவும்‌, அழிக்கவும்‌ முடியு 
மமன்பதுில்‌ தனக்குள்ள அழுத்தமான நம்பிக்கையை 
உலகறியச்‌ செய்கிறான்‌ . 
“எல்லாரும்‌ எல்லாப்‌ பெரும்‌ செல்வமும்‌ எய்குலாலே 
இல்லாருமில்லை உடையாருமில்லை மாதோ 


26 


என்று கவிச்சக்கரவர்த்தியான கம்பன்‌ அயோத்‌ 
தியைப்‌ பற்றிப்‌ பாடிய கருத்து--புரட்சிக்‌ கருத்து-- 
புதுமைக்‌ கருத்து என்பகை யாரும்‌ மறுக்கா 
என்பது மட்டுமன்று அவனது தொலைநோக்கும்‌ 
பேராற்றலை உணர்ந்து மூக்கில்‌ விரல்‌ வைத்து 
வியப்பர்‌. 

“யாரொடும்‌ கொள்ளிலன்‌ என்றபின்‌ 

போரொடுங்கும்‌ புகழ்‌ ஓூங்காது?? 

இவ்வாறு கம்பனின்‌ வசிட்டன்‌, கம்பனின்‌ 
இராமனுக்கு வழங்கிய அறிவுரையில்‌ கருத்துப்‌ 
புரட்சி கொழுந்தோடியிருப்பதை யாரும்‌ எளிதில்‌ 
காணமுடியும்‌. 

அவன்‌ காலத்தில்‌ சமுதாயச்‌ சூழ்நிலை கம்ப 
வுடைய கருத்துப்‌ புரட்சிக்குப்‌ பெருந்துணே 
போய்ற்று என்று சுருங்கச்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. 


பாரதி இலக்கியத்தின்‌ சிகரம்‌ 


இந்த நூற்றாண்டில்‌ பாரதிக்கு வருகிறேன்‌. 
அந்நிய ஆட்சி, காலனி நாட்டு முறை, நமது சமுதா 
யத்தில்‌ ஏற்படுத்திய பெரும்‌ மாறுதல்கள்‌, உலக 
ஜனநாயக, சமதர்ம இயக்கம்‌-இவை தமிழ்‌ இலக்கி 
யத்தில்‌ கருத்துப்‌ புரட்சிக்குப்‌ பாட்டுக்கொரு புலவ 
னான பாரதியைத்‌ கனிப்‌ பெரும்‌ பிரதிநிதியாகத்‌ 
தேர்ந்தெடுத்தன. பாரதி, தேசியக்‌ கவியாக, 
விடுதலைக்‌, கவியாக மக்கள்‌ கவியாக இலக்கியம்‌ 
சமைத்தான்‌. 

சென்ற நூற்றாண்டிலும்‌, இந்த நூற்றாண்‌ 
டிலும்‌ உலகில்‌ எந்தப்‌ பகுதியில்‌ எழுந்ததாயினும்‌ 
புத்தம்‌ புதிய கருத்துக்களை பாாதயின்‌ இலக்கியம்‌ 
இழுக்கா திருந்த தில்லை. 

“பரட்சி'” பொது உடைமை என்ற உலக நவீன 
கருத்துக்கள்‌ நிறைந்த உயிர்‌ துள்ளியாடுகிற செஞ்‌ 


59 


சொற்களை தொன்மையும்‌, பெருமையும்‌, வன்மை 
யும்‌ சான்ற தமிழ்ப்‌ பேரிலக்கியத்திற்கு வழங்கிய 
வள்ளல்‌ பாரத. 


பாரதியின்‌ இறுதிப்பாட்டு “பாரத சமுதாயம்‌ 
வாழ்கவே” என்பது. அதில்‌, 

“முப்பது கோடி ஊைய்களின்‌ சங்க 

முழமைக்கும்‌ பொது உடைமை 

ஒப்பில்லாத சமுதாயம்‌ 

உலிகத்துக்கொரு புதுமை”? 
என்று பாடுகிறான்‌. அதில்‌, 

“எல்லாரும்‌ இந்நாட்டு மக்கள்‌ 

எல்லாரும்‌ ஓர்‌ நிறை எல்லாமே ஓர்‌ விலை 

எல்லாரும்‌ இந்நாட்டு மன்னர்‌” £ 
என்று பாடுகிறான்‌. 

குமிம்‌ இலக்கியத்தில்‌ கருத்துப்‌ புரட்சியில்‌ 
பாரதி இலக்கியத்தின்‌ சிகரம்‌ இது. 

[மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கப்‌ பொன்‌ விழா மலரி 
லிருந்து எடுக்கப்பட்டது. ] 


பாட்டாளி பற்றி தமிழ்‌ இலக்கியப்‌ பார்வை 


சங்க காலம்‌ தமிழன்‌ வரலாற்றில்‌ பொற்‌ 
காலம்‌ என்கிறார்கள்‌. கிறிஸ்து பிறப்பகுற்கு முன்‌ 
பூம்‌, பின்புமாக சுமார்‌ 500 அண்டுகள்‌ சங்க இலக்‌ 
யத்தின்‌ பொற்காலம்‌, 

இந்தக்‌ காலத்தில்‌ நூற்றுக்கணக்கான சான்‌ 
ருண்மை மிக்க புலவர்‌ பெருமக்கள்‌ ஒப்பற்ற கவிதை 
கள்‌ பாடி தமிழனின்‌ நாகரிகம்‌, பண்பாடு, வாழ்க்‌ 
கைத்திறன்‌ ஆகியவை பற்றிய பண்பட்ட கனிந்த 
உண்மைகளை நூற்றுக்கணக்கான அழியா எழிலோ 
வியங்களைத்‌ தட்டித்‌ தந்திருக்கறொர்கள்‌. இந்த 
இலக்கியப்‌ படையல்களையே நாம்‌ சங்க இலக்கியம்‌ 
என்கிறோம்‌. 

சங்க கால புலவர்களுக்கெல்லாம்‌ அவர்‌ தம்‌ 
புலமைகளுக்கெல்லாம்‌ ஒரு தனிப்‌ பிரதிநிதியாகப்‌ 
பேரொளி வீசி நிற்கும்‌ சகச்சோதி வள்ளுவப்‌ 
பெருந்தகை. இந்த நூற்றாண்டின்‌ துவக்கத்தில்‌ 
வாழ்ந்து தமிழ்‌, ஆங்லைப்‌ புலமை மிக்கு தமிழ்‌ 
இலக்கியப்‌ பெரும்பணி புரிந்த செல்வகேசவராய 
முதலியார்‌ என்ற தமிழ்ப்‌ பெரியாரும்‌ தமிழன்‌ 
“கதி கம்பனும்‌, திருவள்ளுவரும்‌ (௧-கம்பன்‌ இ-இரு 
வள்ளுவர்‌) என்று விநோதமாகக்‌ கருத்துரை தந்து 
தமிழிலக்கியத்தில்‌ வள்ளுவனின்‌ இடத்தை நமக்குக்‌ 
காட்டியிருக்கிறார்‌. 

ஆகவே, வள்ளுவனின்‌ கருத்து அன்றையத்‌ 
தமிழனின்‌ தலைசிறந்த கருத்தாகும்‌, இனி வள்ளுவன்‌ 


61 


தமிழ்ப்‌ பேராசான்‌ பாட்டாளியைப்‌ பற்றி என்ன 
சொல்கிறான்‌ என்று பார்ப்போம்‌. தொழில்‌ 
களிலெல்லாம்‌ பெருந்தெொழிலாடிய உழவைப்‌ 
பற்றி அவன்‌ என்ன கூறுகிறான்‌ என்று பார்ப்போம்‌. 


'உழவே கலை” என்பது வள்ளுவனின்‌ முற்ற 
முடிந்த முடிவு. *“உழுவோர்‌, உலகத்து அச்சாணி: ' 
என்பது வள்ளுவன்‌ கண்ட உண்மை. எனவே, 
்‌ “உழுதுண்டு வாழ்வரே வாழ்வர்‌, மற்றெல்லாம்‌ 
கொழுதுண்டு பின்‌ செல்பவர்‌” என்று பாட்டாளி 
யின்‌ பெருமையைப்‌ பெருமிதத்தோடு பாரறியப்‌ 
பறை சாற்றுகின்றான்‌. 


நிலத்துக்கு உடையவரை அல்ல, நிலத்தை 
உழுது உண்டு வாழ்பவரைப்‌ பெருமைப்‌ படுத்து 
வதும்‌ “உழவே கலை” என்று அறுதியிட்டு உறுதி 
கூறுவதும்‌, வள்ளுவன்‌ பாட்டாளி மக்களைக்‌ கொண் 
டாடும்‌ பாவலனே என்பதையும்‌, தமிழன்‌ பண்‌ 
பாடு பாட்டாளிக்கு நன்மதிப்புச்‌ செலுத்துவதே 
என்பதையும்‌ பட்டப்பகல்‌ வெட்ட வெளிச்சமாக்கு 
தின்றது. 

மத்திய காலத்தில்‌ தமிழ்ப்‌ பெரு மக்களின்‌ 
கவிச்‌ சக்கரவர்த்தியாக ஒளிவிட்டவன்‌ கம்பன்‌. 
தனக்கு முந்திய காலத்துத்‌ தமிழ்‌ அறிவையும்‌, 
குமிழ்‌ பண்பாட்டையும்‌ கன்வயமாக்கிக்‌ கொண்ட 
அரும்‌ புலவன்‌ கம்பன்‌. தமிழின்‌ கதியான இருவரில்‌ 
ஒருவன்‌ கம்பன்‌. வள்ளுவர்‌ தமிழர்‌ வாழ்க்கைக்கு 
இலக்கணம்‌ அருளினான்‌ என்றால்‌ கம்பன்‌ அதற்கு 
இலக்கியம்‌ அருளினான்‌ என்பார்‌ தமிழறிந்தார்‌. 
அவன்‌ தமிழ்ப்‌ பேரரசு தாயக எல்லைக்‌ தாண்டி 
மட்டுமல்ல, கடல்காண்டி கொடி பரத்தி புகழ்‌ 
பரப்பிய காலத்தில்‌ வாழ்ந்தவன்‌. தமிழனின்‌ 
கலையும்‌ கலாச்சாரமும்‌, ஆர்ப்பாட்ட வாழ்வும்‌, பல 
துறைச்‌ சாதனங்களும்‌ சிகரத்தைத்‌ தொட்டு சிறப்‌ 
புற்று நின்ற காலத்தில்‌ வாழ்ந்தவன்‌ . 


02 


இத்தகைய கம்ப நாடுடைய வள்ளல்‌, பாட்‌ 
டாளியை-- அன்றைய உழவர்‌ திருமகனைப்‌ பாடு 
வதை நாம்‌ பார்ப்போம்‌. தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
குமிழனின்‌ பொன்னனைய சமுதாய வாழ்வில்‌ அவன்‌ 
ஆழ முக்குளித்துக்‌ கண்டெடுத்த அரிய உண்மையை 
நாம்‌ பார்ப்போம்‌. 


உலகம்‌ உய்வது, 'தொழுங்‌ குலத்தில்‌” பிறந்‌ 
தோரால்‌ அல்ல; “சுடர்மிகுமன்னவராூ எழுங்குலத்‌ 
தில்‌” பிறந்தோரால்‌ அல்ல; *வணிகரெனும்‌ செழும்‌ 
குலத்தில்‌” பிறந்தோரால்‌ அல்ல என்று எதிர்‌ 
மறையில்‌ முதலில்‌ கூறுகிறான்‌. இந்தக்‌ கூற்றின்‌ 
மூலம்‌ சொற்‌ பொருள்‌ வன்மையின்‌ வேகத்தை 
வளர்த்து **உழுங்‌ குலத்தில்‌ பிறந்தோரே”” என்று 
கம்பன்‌ ““ஏரெழுபதில்‌”” பாடுவது அற்புதத்திலும்‌ 
அற்புதம்‌. அந்தணர்‌-அரசர்‌-வணிகர்‌-வேளாளர்‌ 
என்ற சாதீய சமுதாயத்தில்‌ அடித்தட்டிலுள்ள 
பாட்டாளிகளான உழவர்களைக்‌ கம்பன்‌ உச்சிமேல்‌ 
வைத்து ஓங்கு புகழ்ச்‌ சூட்டுவதில்‌, சுடரடிக்கும்‌ 
தமிழ்ப்‌ பண்பு இன்று நம்மால்‌ உன்னி உன்னி 


ஓரத்‌ தக்கது. 
இன்னொரு தனியினில்‌, என்றும்‌ காப்பாரே 


வேளாளர்‌ காண்‌: என்று பாடுவதும்‌, நமது 
சிந்தனைக்கு அரும்‌ விருந்தளிப்பதாயிருக்கா து. 
இங்கு “வேளாளர்‌”? என்று கம்பன்‌ கூறுவது கார்‌ 
காத்த வேளாளர்‌, கொங்கு வேளாளார்‌ என்பது 
மாதிரி அல்ல. வேளாண்மைத்‌ தொழில்‌ புரிப 
வரையே கூறுகிறான்‌, கன்னித்‌ தமிழ்‌ வளர்த்த 
கம்பர்‌ பெருமான்‌. 

வேளாளர்‌ குலத்துற்குப்‌ புகழ்‌ பாடும்போது 
உடைய குலத்திற்குப்‌ பாடவில்லை. *உழுங்‌ குலத்‌ 
திற்கே' பாடுகிறான்‌ என்பதை நாம்‌ ஊன்றிக்‌ 
கவனிக்க வேண்டும்‌. 


63 


இராம்‌ காதையில்‌ தசரதனின்‌ செங்கோலை 
அமர சித்திரம்‌ தீட்டிக்‌ காட்டும்போது, கற்பனைக்‌ 
கடலான கம்பன்‌ ''வறிஞர்‌ ஓம்பும்‌ ஓர்‌ சேய்‌'' 
என உ வமித்துக்‌ காட்டுகிறான்‌. இங்கு உழைப்பின்‌ 
பெருமையை கம்பன்‌ இமயமலை உச்சியில்‌ ஏற்றி 
வைத்துப்‌ போற்றுவது யாரும்‌ கண்குளிரக்‌ காணக்‌ 
அகுவதாகும்‌. 
பிறிதோரிடத்தில்‌ இராமன்‌ காடேகுவதைக்‌ 
கேட்ட அயோத்தி மக்கள்‌ தசரதன்மீது ஆத்திர 
மடைந்து காறுமாறாகப்‌ பேசுவதில்‌ மக்களின்‌, 
உழைக்கும்‌ மக்களின்‌ சர்வ வல்லமையையும்‌ ஆணித்‌. 
குரமாக எடுத்துக்‌ கூறுவதாகக்‌ கம்பன்‌ கனது 
கற்பனைத்‌ திரையில்‌ ஒரு படம்‌ கட்டுகிறான்‌. அதில்‌ 
“புற்றுடைய காடெல்லாம்‌ நாடாகப்‌ போம்‌ என்‌ 
பார்‌” என்று பாடுகிறான்‌. மக்களின்‌ உழைப்பு 
புற்றும்‌ புகரும்‌ மண்டிக்‌ டெக்கும்‌ காட்டைக்‌ 
கூட அயோத்தி போன்ற நாடு நகரமாக்கிவிடும்‌ 
என்ற கம்ப சித்திரம்‌ உழைப்புக்கு மணிமகுடம்‌ 
சூட்டுகிறது. 
குமிழ்‌ இலக்கியத்தின்‌ தனிப்பெருந்‌ தாய்‌ 
ளைவை. தமிழன்‌ கண்ட வாழ்க்கை பற்றிய 
அரும்‌ பெரும்‌ உண்மைகளையெல்லாம்‌ ஒளவைப்‌ 
பிராட்டி அமுதத்‌ (தமிழில்‌ தாய்‌ குழவிக்குப்‌ பால்‌ 
புகட்டுவதுபோல்‌ தமீழினம்‌ நீடுவாழப்‌ புகட்டி 
யிருக்கிறாள்‌. 
இந்தத்‌ தமிழ்ப்‌ பெருமகள்‌, உழைப்பின்‌ மகத்‌ 
துவத்தை நிறை செல்வத்தை உலகம்‌ உள்ளளவும்‌ 
பாராட்டப்‌ பாடுவதை இனி நாம்‌ பார்ப்போம்‌. 
“வரப்பு உயர நீர்‌ உயரும்‌ 
நீர்‌ உயர நெல்‌ உயரும்‌ 
நெல்‌ உயர குடி உயரும்‌ 
குடி உயரக்‌ கோல்‌ உயரும்‌ 
கோல்‌ உபரக்‌ கோண்‌ உயரும்‌” : 


64 


இந்தப்‌ பாடல்‌ ஒளவை கிழவியின்‌ ஒரு தனிப்‌ 
பாடல்‌. ஆட்சியும்‌ அரசாங்கமும்‌ உயர்வதற்கு 
“வரப்பு உயர வேண்டும்‌.” அதாவது உழவனின்‌ 
உற்சாகமிக்க உழைப்பு தங்குதடையற்று நடை 
பெறவேண்டும்‌ என்ற உண்மையை தமிழாசிரிய 
ரான ஒளவை, ஓர்‌ அரசனை வாழ்த்தும்‌ வாய்ப்புக்‌ 
திடைத்தபோது நுட்பம்பட வலியுறுத்துகறோள்‌. 
உழைப்பின்‌ பெருமையைப்‌ பற்றிய ஒளவையாரின்‌ 
கண்ணோட்டம்‌ -— பண்பட்ட. தமிழனின்‌ கண்‌ 
ணோொட்டம்‌--தமிழர்‌ நாகரிகத்தின்‌ கண்ணோட்டம்‌ 
இதில்‌ கெள்ளத்‌ தெளிவாகப்‌ புலனாகிறது. 


மற்றோரு பாடலைப்‌ பார்ப்போம்‌. இந்தப்‌ 
பாட்டும்‌ ஒரு தனியனே. இந்தப்‌ பாட்டில்‌ ஒளவை 
எந்த அரசு நல்ல அரசு என்ற கேள்வியைக்‌ கிளப்பி, 
அதற்குப்‌ பதிலும்‌ சொல்லுகிறாள்‌. இதில்‌ நான்கு 
சாதியினர்‌ அரசையும்‌ குறிப்பிட்டு அந்தணர்‌- 
அரசர்‌-வணிகர்‌ அரசு சமுதாயத்திற்குத்‌ தீமைதான்‌ 
விளைக்கும்‌ எனக்‌ காரணம்‌ காட்டி உழவர்‌ அரசே 
நல்லரசு என்று முடிவுகட்டிக்‌ கூறுகிறாள்‌ . 


““-...நாலாமவன்‌ 
மந்திரியும்‌ ஆவான்‌ 
வழிக்குத்‌ துணையாவாண்‌ 
அந்த அரசே அரசு” 


என்றுகூறி பாட்டாளிகளின்‌ அரசுகான்‌ அரசு என்று 
சொல்வதற்குத்‌ தகுதியுடைய அரசாகும்‌ என்று 
அறிவுறுத்துகிறாள்‌. ஒளவையின்‌ சமுதாயக்‌ காட்டு 
இன்று] நமக்கு நேர்‌ நிகரற்ற நீதிக்‌ காட்சியாகப்‌ 
புரிவது போல்‌ அன்றும்‌, அப்பால்‌ என்றும்‌, எவர்க்‌ 
கும்‌ புரிந்திருக்க முடியாது. 


மேற்கூறிய மாபெரும்‌ புலவர்‌ பெருமக்களின்‌ 
வழித்தோன்றலாகவும்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ 
தனிப்பெரும்‌ பிரதிநிதியாகவும்‌ தமிழ்‌ மறுமலர்ச்சி 


65 


யின்‌ முன்னணிச்‌ சிற்பியாகவும்‌ புதுமைப்‌ புரட்சிக்‌ 
கவிஞனாகவும்‌ பாரதி இந்த நூற்றாண்டில்‌ வாழ்ந்‌ 
தான்‌. பாரதி சர்வதேச தொழிலாளர்‌ இயக்கத்‌ 
கையும்‌ சோஷலிசச்‌ சித்தாந்தத்தையும்‌ ரஷ்யாவல்‌ 
நடந்த சோஷலிஸ்டுப்‌ புரட்சியையும்‌ தெரிந்து 
கொள்ளும்‌ வாய்ப்புப்‌ பெற்றிருந்தான்‌. 

“உழவுக்கும்‌ தொழிலுக்கும்‌ 

வந்தன செய்வோம்‌-வீணில்‌ 

உண்டு களித்துருப்போரை 

நந்தன செய்வோம்‌”' 


என்ற பழம்பெரும்‌ பண்புக்கு முரண்படாது 
புதுயுகக்‌ கொள்கையைப்‌ பாடினான்‌ பாரதி. புத்தம்‌ 
புதிய தொழில்களை யெல்லாம்‌ தீர்க்கத்‌ தரிசனத்‌ 
துடன்‌ வரவேற்று வாழ்த்திப்‌ பாடினான்‌ பாரதி. 
கொழிலைப்‌ பற்றி இவ்வாறு பாடிய பொழுதே 
தொழிலாளிப்‌ பெருமக்களைப்‌ பற்றியும்‌ வள்ளுவன்‌- 
கம்பன்‌-ஒளவை வழியில்‌ நின்றுகொண்டு புதுமைத்‌ 
தேனில்‌ குழைத்து தொழிலாளர்‌ பெருமையைப்‌ 
பாடினான்‌, 

“அரும்பும்‌ வியர்வை உதிர்த்துப்‌ புவிமேல்‌ 

ஆயிரம்‌ தொழில்‌ செய்திடுவீரே 

பெரும்‌ புகழ்‌ உமக்கே இசைக்கன்றேண்‌ 

பிரம்மதேவன்‌ கலையிங்கு நீரே”” 
என்றும்‌, 

““தேட்டமின்றி விழிஎ௫ர்‌ காணும்‌ 

தெய்வமாக விளங்குவீர்‌ நீரே'” 


என்றும்‌ பாடுகிறான்‌. 


ஆயிரமாயிரம்‌ தொழில்‌ புரிந்து புவியைப்‌ 
புதுமைப்படுத்தும்‌ புது உலகச்‌ சிற்பிகள்‌ தொழி 
லாளர்கள்‌ என்று எத்துணை சந்தம்‌ சிந்த அழ 
கொழுகப்‌ பாடுகிறான்‌ பாரதி! 


66 


குமிழ்ப்‌ பண்பாட்டுக்கும்‌, புது உலகக்‌ கொள்‌ 
கைக்கும்‌ பிரதிநிதியாக பாரதத்திற்கும்‌ தமிழ்‌ 
நாட்டுக்கும்‌ விளங்கிய பாரதிக்‌ கவிஞன்‌ ஆவே௪ 
மாக விடுதலை முழக்கம்‌ செய்கிறபொமுது, 


*“இறமை கொண்ட ௫மையற்ற 

தொழில்‌ புரிந்து யாவரும்‌ 

தேர்ந்த கல்வி ஞானமெய்து 

வாழ்வம்‌ இந்த நாட்டிலே?” 
என்று முழங்குகிறான்‌ . 

சென்ற மே நாளிலிருந்து இந்த மே நாள்‌ 

வரையில்‌ தோட்டத்‌ தொழிலாளியும்‌, பஞ்சாலைப்‌ 
பாட்டாளியும்‌, பீடி, நகரசுத்தி உமைப்பாளர்களும்‌, 
இன்ஷுரன்ஸ்‌ ஊழியனும்‌, கிராம ஊழியரும்‌ தமிழ 
கத்தில்‌ புதிய. வெற்றிகளையும்‌, சாதனைகளையும்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. இன்று புதிய தமிழகம்‌. 
பூத்திருக்கிறது. 

கவே சர்வகேச பாட்டாளி மக்களின்‌ 
நாளாகிய இந்த மே திருநாளில்‌ கொழிலாளர்‌ 
பெருமக்களை அவர்‌ தம்‌ தொன்மையான தமிழ்ப்‌ 
பண்பாட்டையும்‌, உழைப்பிற்‌ கனிந்த பெருமையை 
யும்‌ கவனத்தில்‌ இருத்தி புதிய தமிழகத்தை 


உருவாக்கச்‌ சபதம்‌ ஏற்பமாக. 


ச்ஷ்‌ 
i Aboy 1 (த 
பி சட “ARY 
ட 04௫ ப 


யப்‌ "1 


67 


வள்ளுவர்‌ நாடு எது? 


வள்ளுவப்‌ பெருந்தகை குமிழார்‌. அவர்‌ தம்‌ 
நாடு தமிழ்‌ நாடு---இந்த உண்மையில்‌ சந்தேகம்‌ 
முளைத்து, அந்தச்‌ சந்தேகத்தின்‌ காரணமாக இந்தக்‌ 
கட்டுரையின்‌ கலைப்பு எழவில்லை. 


திருவள்ளுவனின்‌ நாடு, தமிழ்‌ நாடா, வேறு 
என்ற கேள்விக்கு நம்மைப்‌ பொறுத்த மட்டில்‌ 
கொஞ்சமும்‌ இடமில்லை. பின்‌ மேற்படி தலைப்புக்கு 
இடம்‌ ஏன்‌? 


புத்தாண்டு மலருக்கு ஒரு கட்டுரை வரைய 
வேண்டும்‌ என்ற தேவையும்‌, கடமையும்‌ பளிச்‌ 
சிட்டன. இன்றைய தமிழகச்‌ சூழ்நிலையின்‌ படம்‌ 
என்‌ மனத்திரையில்‌ கோன்றி மறைந்தது. 


தமிழகம்‌, ஐக்கியத்‌ தமிழகம்‌, தமிழ்நாடு, 
தமிழரசு, திராவிட நாடு, நாம்‌ தமிழர்‌ முதலிய 
சொற்களும்‌, சொற்றொடர்களும்‌ அவற்றை அடி 
யொற்றி எதிரொலிக்கும்‌ எண்ணங்களும்‌, கருத்‌ 
தோட்டங்களும்‌ என்‌ உள்ளத்தில்‌ மாறி மாறி அலை 
மோதின. 

நாடு பற்றிய பல்வேறு கருத்தோட்டங்களில்‌ 
மொத்துண்டு, குழப்படியில்‌ சிக்குண்டு கிடக்கும்‌ 
தமிழ்ப்‌ பெரு மக்களுக்கு இந்தப்‌ புத்தாண்டுப்‌ பிறப்‌ 
பின்‌ சேய்தி எதுவாக இருக்க முடியும்‌ என்‌ 
சிந்தித்தேன்‌. 

06 


திருக்குறளின்‌ 74வது அதிகாரமாகிய “நாடு 
என்ற அதிகாரம்‌ என்‌ மனதில்‌ பட்டுத்‌ தெறித்தது. 


அந்த அதிகாரத்தின்‌ பத்து குறட்பாக்களையும்‌ 
ஒரு முறைக்குப்‌ பன்முறை நினைத்தேன்‌. அவற்றில்‌ 
கொழுந்தோடிப்‌ படர்ந்து கடெக்கும்‌ கருத்துக்‌ 
களைப்‌ பிழிந்து. அந்தப்‌ பிழிலை புத்தாண்டு பிறந்த 
நாளின்‌ விருந்தாகச்‌ செய்வதென விரும்பினேன்‌ . 


இங்கு, வள்ளுவப்‌ பேராளரின்‌ “நா?” பற்றிய 
சில முக்கியமான கருத்துக்களைத்‌ இட்டுகிறேன்‌ 


1. முதலில்‌ ஒரு நாடு- சரியான இலக்கண 
முடைய நாடு என்று சொல்லத்தக்க வண்ணம்‌ 
விளங்க வேண்டுமென்றால்‌, அது எந்து எந்த 
உடைமைகளை உடையகதாயிருக்க வேண்டும்‌ என்‌ 
பகை ஆசிரியப்‌ பெருமான்‌ விளக்குகிறார்‌. 


- குறையாக விளைபொருளும்‌, தக்க அறிவு. 
அறிந்த மக்களையும்‌, தாழ்விலாச்‌ செல்வரையும்‌ 
உடையதாயிருக்க வேண்டும்‌ என்று தெளிவாக 
எடுத்துக்‌ காட்டுகிளூர்‌, 


இங்கு தாழ்விலாச்‌ செல்வர்‌ என்று யாரை 
வள்ளுவர்‌ வரையறுத்துக்‌ காட்டுகிறார்‌ என்பதைக்‌ 
கூர்ந்து கவனிக்கும்படி குமிழ்‌ மக்களைக்‌ கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌. 


வள்ளுவப்‌ பேரறிஞர்‌ யாரைத்‌ தாழ்விலாச்‌ 
செல்வர்‌ என்று குறிப்பிடுக்றொர்‌ என்பதை அறிய 
நாம்‌ எல்லோரும்‌ மிகமிக அருவா என்பதில்‌ 
ஐயமில்லை. ப 

ஓரிடத்தில்‌ உழுதுண்டு வாழ்கின்றவரே உரிமை 
யோடு வாழ்கின்றவர்‌ என்றும்‌, மற்றவர்‌ 
எல்லோரும்‌ பிறரைக்‌ கொழுது உண்டு பின்‌ செல்‌ 
கின்றவர்‌ என்றும்‌ கூறுகறொர்‌. 


ஐ. த 69 


NT வபழலயட்பா வட்‌ வர்‌- -பறுருல்வபப்‌ 


தொழுதுண்டு பின்செல்‌ பவர்‌” 
அரண்‌: [கிளை 
மற்றோ ஈரிடக்தில்‌ கைத்‌ தொழில்‌ செய்து 
உண்ணும்‌ தொழிலாளர்கள்‌ பிறரிடம்‌ சென்று 
இரக்க மாட்டார்‌ என்றும்‌, தம்மிடம்‌ இரப்பவர்க்கு 
விக்க க்கத்‌ ஈவார்‌ என்றும்‌ கூறுகிறார்‌. 


“வரார்‌ கவ்பரச்வமான்று ஈவர்‌ கரவாது 


கைசெய்தூண்‌ மாலை யவர்‌” 
குறள்‌: 1035 


மேற்கு! £டூடிய இரண்டு குறட்பாக்களும்‌,. 
வள்ளுவப்‌ பெருந்தகை உழவர்களையும்‌, தொழி 
லாளர்களையுமே காழ்விலாச்‌ செல்வர்‌ என்று கருது 
கிறார்‌ என்ற உண்மையைக்‌ கெள்ளத்‌ கெளிவாகக்‌ . 


காட்டுகின்றன. 


“அவனே புலவன்‌ அவனை அறிஞன்‌ 
அவனே தமிழை அறிந்தோன்‌”்‌ 
என்று அன்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ உச்சியில்‌ 
வைத்து மெச்சப்படும்‌ வள்ளுவர்‌ இரண்டாயிரம்‌ 
அண்டுகளுக்கு முன்பே நாடென்று கூறத்தக்க . 
லட்சிய நாட்டில்‌ “காழ்விலாச்‌ செல்வர்‌” உழவர்‌ 
களும்‌ தொழிலாளர்களுமே என்றது புத்துணர்ச்சிக்‌ 
குப்‌ பெருவிருந்தும்‌, அருவிருந்துமாகும்‌. 
“நாடு?” என்ற அதிகாரத்தின்‌ முதல்‌ குறட்பா, 


“துள்ளா விளையுளும்‌ தக்காரும்‌ தாழ்விலாச்‌ 
செல்வரும்‌ சேர்வது நாடு” 


என்பதாகும்‌ இந்தக்‌ குறட்பா, ஒரு க்‌. 
சிறப்புக்கு முதலிடம்‌ பெறத்தக்கது அதன்‌ 
உள்ளுரை (C௦॥t்ர£). அதாவது சேர்மானந்தான்‌ 
என்பதை வலியுறுத்துகிறது என்பகை தமிழ்‌ மக்கள்‌ 
ஊன்‌ றி உணர வேண்டும்‌. 


70 


இந்த அதிகாரத்தில்‌ வள்ளுவப்‌ பெருந்தகை 
மற்றொரு கருத்தை வற்புறுத்துகிறார்‌. அதாவது 
கொடிய பசியும்‌, தராத பிணியும்‌, வெளிப்‌ பகை 
யும்‌, இன்ன பிற தீம்புகளும்‌ இல்லாதிருப்பதே 
சிறந்த நாடு என்றோர்‌, 


““உறுபரியும்‌ ஓவாப்‌ பிணியும்‌ செறுபகையும்‌ 
ட்‌ 19 
சேரா இயல்வது நாடு? 
குறள்‌: 79 


இந்தக்‌ குறட்பாவிலும்‌ நாட்டின்‌ உள்ளுறை 
யையே வற்புறுத்துறொர்‌ என்பது கவனிக்கத்‌ தக்கது. 


பிறிதொரு குறட்பாவின்‌ மூலம்‌ நாட்டின்‌ 
அழகுகளை அருமையாக எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. 
பிணியில்லாமை, செல்வம்‌, விளைவு, இன்பம்‌, 
காவல்‌ இவ்வைந்தும்‌ எந்த ஒரு நாட்டுக்கும்‌ 
அழகுகள்‌ என்று ஒ.றிப்பிடத்‌ தக்கவை என்று 
வள்ளுவனார்‌ அழகுறச்‌ சுட்டுகளார்‌. 


இந்தக்‌ குறட்பாவும்‌, நாட்டின்‌ உள்ளடக்கக்‌ 
கூறுகளைத்தான்‌ முதன்மைப்படுத்திக்‌ கூறுகிறது, 


| “நாடு” என்ற அதிகாரத்தின்‌ இறுதிக்‌ குறட்‌ 
பாவில்‌ வேறோரு மிக முக்கியமான கருத்தை 
வள்ளுவர்‌ வெளியிடுகிறார்‌. அதாவது மேற்கூறிய 
எல்லா உள்ளுறை வளப்பங்களும்‌ பொருந்தியிருந்‌ 
தாலும்‌ நாடாளும்‌ அரசன்‌ நல்ல அரசனாக இல்லா 
விட்டால்‌ அந்த நாடு ஒரு பயனும்‌ அடையாது 
என்று அறுதியிட்டுக்‌ கூறுகிறார்‌ , 


““ஆங்கமை வெய்தியக்‌ கண்ணும்‌ பயமின்றே 
& வேந்தமை வில்லாத நாடு?" 


7 


இன்‌: 740 


இதுவரை ஒரு நாட்டின்‌ உள்ளடக்கக்‌ கூறுகளை 
வலியுறுத்தி வந்த வள்ளுவப்‌ பேராசான்‌ இறுஇயாக 


74 


அவற்றுள்‌ மிக முக்கியமானதான ஆட்சியின்‌ செங்‌ 
கோன்மையை மிகவும்‌ வற்புறுத்துகிறார்‌. 


அன்று வள்ளுவர்‌ “குடி தழுவிய கோல்‌: 
என்றார்‌. பின்னர்‌ கம்பன்‌ “கோன்‌ நிகர்‌ குடிகள்‌” : 
என்றார்‌. அப்பால்‌ நம்‌ நூற்றாண்டில்‌ பாரதி, 
்‌ குடிமக்கள்‌ சொன்னபடி 
குடிமக்கள்‌ மேன்மையுறக்‌ 


குடிமை நீதி! 


என்று விளக்கினான்‌. இன்று நாம்‌ ::மக்கள்‌ 
குடி அரசு” என்கிறோம்‌. 


வள்ளுவர்‌ தாம்‌ பாடிய 1330 அருங்குறட்பாக்‌ 
கள்‌ ஒன்‌ றிலேனும்‌ குமிழ்‌, தமிழகம்‌, தமிழன்‌, தமி 
ழமினம்‌ என்று குறிப்பிடவே இல்லை. தமிழனைப்‌ 
பற்றியே குறிப்பிடவில்லை எனும்போது தரா 
விடனைப்‌ பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. 


இதிலிருந்து தெரிவது என்ன? வள்ளுவர்‌ கண்ட 
நாட்டைப்‌ பற்றிய பொதுமைக்‌ காட்சி உலகம்‌ 
முழுவகுற்கும்‌ பொருந்தும்‌ என்பதுதான்‌. அது 
தமிழகத்திற்கு மிக மிகப்‌ பொருந்தும்‌ என்று 
சொல்லவே தேவையில்லை. 


வள்ளுவர்‌, நாட்டின்‌ அழகுகள்‌ எவை? நாட்டின்‌ 
சேர்மானம்‌ எப்படி? நாட்டிற்கு ஆகாதவை எவை? 
நாட்டின்‌ அரசு எப்படி என்பவைகளுக்கே முதலிடம்‌ 
அளித்துப்‌ பேசுகிருர்‌. பிறநாட்டு மக்களோடு பகைக்‌ 
கொளல்‌, ஒரு நாடு பிரிந்து தனித்து இயங்குதல்‌, 
ஒரு நாட்டின்‌ உருவத்தை (பெரிது, சிறிது) முதல்‌ 
குரமாகக்‌ கொண்டு போராடல்‌ முதலிய போக்கு 
கள்‌ வள்ளுவருக்கு சற்றும்‌ உடன்பாடல்ல. அதாவது 
குமிழனின்‌ பேரறிவுக்கும்‌, பண்பாட்டுக்கும்‌ உடன்‌ 
பாடல்ல. 


R 


| மற்ற நாட்டு மக்கள்‌ ::குடியேறுங்கால்‌ ஏற்‌ 
படும்‌ சுமையைத்‌ தாங்கி அரசனுக்கு இறை தர 
வல்லது நாடு” என்கிறார்‌ வள்ளுவர்‌. ஓரிடத்தில்‌, 
கம்‌ 
..... “பொறையொருங்கு மேல்வருங்கால்‌ தாங்க இறைவற்கு 
இறையொருங்கு நேர்வது நாடு” 
குறள்‌: 733 
பிறிகோரிடத்தில்‌ உலகம்‌ எப்படி முன்னேறி 
வாழ்கிறதோ அப்படி வாழ்வதுதான்‌ அறிவுடைமை 
என்று கூறுகிறார்‌ வள்ளுவர்‌ ஓத்து வாழாதவன்‌ செத்‌ 
தவனுக்கு ஈடாவான்‌ என்றும்‌ வற்புறுத்துகிறார்‌, 
“எவ்வ துறைவ துலகம்‌ உலகத்தோடு 
அவ்வ துறைவது அறிவு?” 
குறள்‌: 426 
“ஓத்த தறிவான்‌ உயிர்வாழ்வான்‌ மற்றையான்‌ 
செத்தாருள்‌ வைக்கப்‌ படும்‌”” 
குறள்‌: 214 
சுருக்கத்தில்‌, பிரிவினையிலும்‌ தனித்தியங்கலா 
லும்‌ அல்ல உள்ளுறையையும்‌, ஆட்சியையும்‌ சரியாக 
அமைத்துக்‌ சொள்வதிலேயே நாட்டின்‌ விடுதலை 
யும்‌, நல்ல வாழ்வும்‌ அடங்கிக்‌ கடக்கிறது. 
வள்ளுவர்‌ பிரிவினைக்‌ கதைக்கு ஆதரவு தர 
வில்லை; புதிய அமைப்புப்‌ பாதைக்கே ஆதரவு 
அளிக்கிறார்‌. 


டுத்‌ 
தப்‌ 


